கணிதம் 


மேல்நிலை முதலாம் ஆண்டு 

தொகுதி 1 


T 


V / 


1+ 


CC 


A 


UM 


பல 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


கணிதம் 


1 


தொகுதி 


மேல் நிலை - முதலாம் ஆண்டு 


இம் 


தமிழ் 


மனம் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


சென்னை 


தமிழ் நாட்டு அரசு 
முதல் பதிப்பு : 1978 


தமிழ்நாட்டு அரசு ஆணைக்கிணங்க அமைக்கப்பட்ட 
குழுவினால் தயாரிக்கப்பட்டது . ) 


விலை : ரூ . 3-60 


இந்நூல் 60 ஜி . எஸ் . எம் . தாளில் அச்சிடப்பட்டுள்ளது . 


அச்சிட்டோர் : 
தி ஸ்ரீநிவாஸம் பிரஸ் ஆப் ஜூபிடர் எண்டர்பிரைசஸ் , 
சென்னை -600002 


பொருளடக்கம் 


பகுதி A - இயற்கணிதம் 


பக்கம் 

1 


1. இருபடிச் சமன்பாடுகள் 


2 . 


மடக்கைகள் 


28 


.. 


45 


... 


73 


3. வரிசை மாற்றங்களும் சேர்வுகளும் 
4. கணிதத் தொகுத்தறிதல் முறை 
5. தொடர் முறைகளும் தொடர்களும் 
6. ஈருறுப்புச் சேர்க்கைத் தேற்றம் 
7. கணிச வித்தியாசங்கள் 


80 


1 
. 


117 


+ 
. 


136 


விடைகள் 


149 


பகுதி B - திரிகோணமிதி 


. 


157 


165 


* 


1. சில அடிப்படை உண்மைகள் 
2. திரிகோணமிதி சார்புகள் 
3. திரிகோணமிதி சார்புகளின் 

வரைபடங்கள் 
4. திரிகோணமிதி சார்புகளின் 

இயற்கணிதம் 
5. திரிகோணமிதி சமன்பாடுகள் 


183 


191 


222 


6. செங்கோண முக்கோணங்கள் 


233 


... 


7. முக்கோணங்களின் பண்புகளும் , 

அவற்றின் தீர்வுகளும் 


240 


விடைகள் 


275 


( C , D , E , F , G பகுதிகளின் அத்தியாயங்கள் 

தொகுதி II- இல் தொடரும் .) 


பகுதி A 


1. இருபடிச் சமன்பாடுகள் 


4 


1-1 . இருபடிச் சமன்பாடுகள் 


= 


ஒரு சமன்பாட்டில் எடுத்துக்கொண்ட மாறியின் மிக 
உயர்ந்தபடி இரண்டானால் , அச் சமன்பாடு அம் மாறியில் இருபடிச் 
சமன்பாடு எனப்படும் . சான்றாக 4 - 3x2 = 2x என்பது X மாறி 
யில் ஓர் இருபடிச் சமன்பாடு ஆகும் . இதனையே 3x2 + 2x - 4 = 0 
என ஒழுங்குபடுத்தியும் எழுதலாம் . பொதுவாக , a , b , cER , 
என்றும் x மாறி 

எடுத்துக்கொண்டால் , 
ax2 + bx + c = 0 என்பது இருபடிச் சமன்பாட்டின் மிகப் பொது , 
வடிவம் ஆகும் . 


a # 0 


என்றும் 


ஒரு கணத்தின் உறுப்புகள் ஓர் இருபடிச் சமன்பாட்டின் 
தீர்வுகளாக அமையுமாயின் , அக் கணத்தினை அவ்விருபடிச் சமன் 
பாட்டின் தீர்வுக் கணம் எனலாம் . இக் கணத்தின் உறுப்புகள் இச் 
சமன்பாட்டின் மூலங்கள் எனப்படும் . 


சான்றாக , 1 , 3 இரண்டும் x2--4x + 3 = 0 - ன் மூலங்கள் ., 
எனவே , { 1 , 3 } ஆனது 2- 4x + 3 = 0 - ன் தீர்வுக் கணம் ஆகும் . 
மேலும் , கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை விடுவித்தல் என்பது , 
அச் சமன்பாட்டின் தீர்வுக்கணம் காண்பதேயாகும் . 


தீர்வுகள் காணல் 
{ அ ) காரணிப்படுத்தும் முறை 

இருபடிச் சமன்பாடுகளின் தீர்வுகளைக் காணும் முறைகளில் 
காரணிப்படுத்தல் முறை ஒன்றாகும் . 


x2 - 4x + 3 = 0 என்ற சமன்பாட்டினை எடுத்துக் கொள் 
வோம் . காரணிப்படுத்தி எழுத ( x - 1 ) ( x - 3 ) = 0 , a , bER எனில் , 
ab = 0 என்றால் , a = 0 அல்லது = 0 அல்லது a = b = 0 என்றறி 
வோம் . எனவே , - 1 = 0 , x - 3 = 0. இச் சமன்பாடுகளின் தீர்வுக் 
கணங்கள் { 1 } , { 3 } ஆகும் . இவற்றின் சேர்ப்புக்கணம் { 1 , 3 } , 
2- 4x + 3 = 0 - ன் தீர்வுக்கணம் ஆகும் . 


+2 க - 1 


2 


( ஆ ) வர்க்க நிரப்பி முறை 

ax2 + bx + c = .0 
என்ற இருபடிச் சமன்பாட்டை எடுத்துக்கொள்வோம் . 
( அ - து ) ax2 + bx = - ( a + 0 ) 

6 
a ஆல் வகுக்க , x2 + -* 

b \ 2 
இடப்புறம் முழுவர்க்கமாக , 

2a 


( 2 ) 


a 


C 


b 
எனவே x2 + x + 


ஐச் சேர்க்க வேண்டும் . 
( 2 ) 
( x + 2 ) 


a 


b2 
442 


0 


2 


1 


[ 


( அ - து . ) 


b2 - 4ac 

4a2 


( 3 ) 


I 


b 
X + 

2a 


= 


62 - 4ac 
2a 


b 
அல்லது , x + 

2a 


ML2-4ac 

2a 


( 4 ) 


- b + MB2 - 4ac 
இதனின்று , x = 

2a 

- b- B2 - 4ac 
அல்லது x = 

என்ற தீர்வுகள் கிடைக் 

20 
கின்றன . 

{ x | ax2 + bx + c = 0 } என்பது ax2 + bx + c = 0 என்ற 
சமன்பாட்டின் தீர்வுக்கணம் 
b + Mb2 _ 4ac 

- - 2 - 4ac 
2a 

2a 


- 


என்பதைக் குறிப்பிடும் . 


மூலங்களிடை சம்பந்தம் 
4 , என்பன ax2 + bx + c = 0 என்பதன் மூலங்களானால் , 
-b + 62-4ac 

- 6-062-4ae 

$ = 
2a 

29 
இதனின்று , 


l == 


. 


3 


( i ) மூலங்களின் கூடுதல் பலன் = +3 

25 
2a 


-6 


al 


x- ன் குணகம் 

என்றும் , 
x2- ன் குணகம் 


ம் ) 


fil ) மூலங்களின் பெருக்கற்பலன் = 48 


( 


b + Ab2 - 4ac 

2u 


] 


h - 2 - 4ac 

2a 


( - b )2- ( Vb2 - 4ac ) 

412 
b2 - ( b2 - 4ac ) 

442 


= 


4ac 
432 


C 


= 


a 


- 


நிலையெண் உறுப்பு 

x2- ன் குணகம் 
என்றும் காணலாம் . 


43 


குறிப்பு : ol + 9 , Lp இவற்றின் உதவி கொண்டு 42 + 2 , 

83 
நீ 

போன்ற சமச்சீருள்ள ( Symmetric ) மூலங்களின் சார்பு 

L 
களின் மதிப்புகளைக் கணக்கிடலாம் . 


+ 


1-2 . சமன்பாடு அமைத்தல் 

1 , 11 என்ற கொடுக்கப்பட்ட எண்களை மூலங்களாகக் 
கொண்ட சமன்பாடு 

( x - m ) ( x - n ) = 0 ஆகும் , 
( அ - து . ) x2 - ( m + n ) x + mm = 0 . 
( அ - து . ) x2- ( மூலங்களின் கூடுதல் பலன் ) x + ( மூலங்களின் 

பெருக்கற்பலன் ) = 0 . 


4 


எடுத்துக்காட்டு 1 : 
11 

1 

-களை மூலங்களாக 
உடைய சமன்ப 
3+ 2 3 02 
டினைக் காண்க . 


தீர்வு : 

1 
மூலங்களின் கூடுதல் = 

+ 
3 + 3 2 


3 - 2+ 3 + 2 

9-2 


6 
7 


윽 
மூலங்களின் பெருக்கல் = ( + ) -- 


1 
9-2 


7 


எனவே , தேவையான சமன்பாடு , 

1 
x2 

7 | 7 
( அல்லது ) 7x2 - 6x + 1 = 0 
எடுத்துக்காட்டு 2 : 

< , B இரண்டும் x + px + q = 0- ன் மூலங்கள் எனில் 
2 + 48 ; p2 + p ஆகியவற்றை மூலங்களாகவுடைய சமன் 
பாட்டினைக் காண்க 
தீர்வு : 

4 , இரண்டும் x2 + px + q = 0 - ன் மூலங்கள் . 
எனவே , 
A + p = -p / 

..... ( 1 ) 
sp = q 

( 2 ) 


. 


5 


! + d B , 32 + 0.9 இரண்டையும் , மூலங்களாக உடைய இரு 
படிச் சமன்பாடு காண , 


மூலங்களின் கூடுதல் பலன் = ( 2 + g ) + ( 32 + p ) 

= -12 + 2 3 + 32 
= ( + 9 ) 2 
= ( -p ) 2 [ ( 1 ) -ன் படி ) 
p2 


( 3 ) 


மூலங்களின் பெருக்கற்பலன் = ( 2 + 49 ) { p2 + 0.B ) 

= ( d + 3 ) p ( t + 3 ) 
= 19 ( + B } 2 
= q ( -p ) 2 [ [ 1 ) , ( 2 ) -ன் படி ) 
paq 

( 4 ) 


1 


ஃ தேவையான சமன்பாடு 
x2 - ( மூலங்களின் கூடுதல் பலன் ) x + 

( மூலங்களின் பெருக்கற்பலன் ) = 0 . 
( அ - து . ) x - x (p ? ) + p2q = 0 [ [ 3 ) , ( 4 ) -ன் படி ) 
( அ - து . ) x2 - p2x + peg = 0 


பயிற்சி 1-1 . 


{ 1 ) தீர்க்க : 


( 4 ) x + 3 = " 


1 

1 
( b ) + 

2x -33x - 5 
( 2 ) , B இரண்டும் x2 - 4x + 1 = 0- ன் மூலங்கள் 
எனில் , 12 + B2 , 3 + p3 , + B4 இவற்றின் மதிப்புகளைக் 
காண்க . 
( 3 ) . 2x2 6x + 3 = 0 - ன் மூலங்கள் 

p ( எனில் , 
p + q3- 3pg ( pe + q ?) + 3pg { p + q ) என்பதன் மதிப்பைக் காண்க . 


1 


6 


( 4 ) , B கியவை + 

ax + bx + c = 0 - ன் மூலங்கள் 
எனில் , கீழ்க்கண்டவற்றின் மதிப்புகளைக் காண்க : 
( i ) -B ( il ) 42- B2 ( iii ) 14+ BA 

d L B 

1 
( iv ) 43+ 33 ( v ) 

( vi ) + 
B 
B 1 

2 B2 
3 

b 
( vii ) 

+ 
N d 


1 


Tac 


( 5 ) 2 px2 + 2x Mpq + q = 0 - ன் மூலங்கள் -1 , B எனில் , 
od ß 

-ன் மதிப்பென்ன ? 


+ 


을 


d 


( 6 ) , B ஆகியவை x2 - p ( x + 1 ) -c = 0 - ன் மூலங்கள் 
எனில் ( +1 ) ( B + 1 ) = 1 - C என நிரூபிக்க . 


( 7 ) 2. B என்பன x2 + px + q = 0 - ன் மூலங்கள் ; மேலும் 
£ 2 , B2 என்பன x2 + ax + b = 0 - ன் மூலங்கள் எனில் a , 

, b 
என்பனவற்றை , p , q ஆகியவற்றின் மூலங்களாகக் காண்க . 


( 8 ) p , q என்பன 5x2--2 = 0 - ன் மூலங்கள் 

எனின் 
3 3 

* என்பனவற்றை மூலங்களாகவுடைய சமன்பாட்டினைக் 
P 

பு 
காண்க . 


( 9 ) - B என்பன 232 - 3x + 6 = 0 - ன் மூலங்கள் எனில் 
எச் சமன்பாடு 42+ 2 , B2 + 2 ஆகியவற்றை மூலங்களாகக் 
கொண்டிருக்கும் ? 


( 10 ) 2x2 + 3x + 4 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்களின் தலை 
கீழிகளை மூலங்களாக உடைய சமன்பாட்டைக் காண்க . 

( 11 ) , B என்பன ax2 + bx + c = 0 - ன் மூலங்கள் எனில் , 
கீழ்க்காணும் மூலங்களைக் கொண்ட சமன்பாடுகளைக் காண்க : 
a B 

1 
( ii ) + B + 
B 

B 

L 
1 1 

( iv ) 
4+ L1 8 2 p2 


( 
1 
) 


L 


1 


7 


( v ) d ( + B ) , B ( 4 + B ) 


( vi ) ( + B ) 2, (d- B ) 2 


( 12 ) x2 + px + q = 0 என்ற சமன்பாட்டினை இருவர் விடு 
விக்க முயன்றனர் . முதலாமவர் p- ன் மதிப்பைத் தவறாகக் 
கொண்டு , தீர்வைக் கண்டதில் மூலங்கள் 2 , என்றும் , இரண்டா 
மவர் ஏ - ன் மதிப்பைத் தவறாகக் கொண்டு , மூலங்கள் 2 , 9 
என்றும் 

கண்டனர் . சமன்பாட்டின் மெய்யான மூலங்களைக் 
காண்க . 


தொடர்புள்ள மூலங்களையுடைய 


1-3 . ஒன் றுக்கொன்று 

சமன்பாடுகள் 


எடுத்துக்காட்டு 1 : 


d , ß என்பன ax2 + bx + c = 0 - ன் மூலங்கள் என்க . 
இங்கு ஒரு மூலம் மற்றதன் தலைகீழி என்ற தொடர்பு இருப்பின் 

1 

ஆகும் . 
B 


* 


எனவே , ds = 1 


( அ-து.) = 1 


1 . 


( அ - து . ) c = a 
( அ - து . ) x2- ன் குணகம் = நிலையெண் உறுப்பு , 


எடுத்துக்காட்டு 2 : 

இரு மூலங்களும் , எண்ணளவில் சமமாகவும் , குறியளவில் 
எதிராகவும் இருப்பின் / = -B 
( அ - து . ) cL + s = 0 

b 
எனவே , = 0 


a 


( அ - து . ) 6 = 0 
( அ - து . ) x- ன் குணகம் = 0 


. 


எடுத்துக்காட்டு 3 : 

x2 + bx + c = 0 - ன் ஒரு மூலம் மற்றதின் வர்க்கம் எனில் , 
3 + 2 - 3 bc + c = 0 எனக் காட்டலாம் . 
4 , 22 என்பன 2 + bx + c = 0 - ன் மூலங்கள் என்க . 
d + d2 = -b 

( 1 ) 
4. 42 = 
( அ - து . ) 43 = 

( 2 ) 


C 


C 


( 1 ) -ன் இரு பக்கமும் படி 3 - க்கு உயர்த்த , 

( d + { 2} = - b3 
43 + 3 42 . 42+ 3.1 , ( 42 }2+ ( 2} 3 = -63 
13 + 3013 , 1 + 3 43. 42 + 18 = -53 
c + 3cd + 3c . 2+ c2 = - b3 
c + 3c ( 4 + 2 ) + c2 = - 53 
c + 3c ( -b ) + c2 + b3 = 0 
b3 + 2 - 3bc + c = 0 . 


1.4 . மூலங்களின் தன்மை காணல் ( Nature of Roots ) 
ax2 + bx + c = 0- ன் தீர்வுக் கணம் 
b + // 52 - 4ac --- 52 - 4ac 

எனக் கண்டோம் . 
2a 

24 


a , b , c ER. எனவே , b2 - 4ac E R 


( i ) b2 - 4ac > 0 
( ii ) b2 - 4ac = 0 

( iii ) b2 - 4acco 
என்ற மூன்று வகைத் தொடர்புகள் இருக்க இயலும் . 

( i ) b2 - 4ac > 0 எனில் , 52 - 4ac- ன் வர்க்க மூலத்தைக் 
காண முடியும் . இங்கு 52 - 4ac ஒரு வர்க்கம் எனில் 52 - 4ac- ன் 
வர்க்கமூலம் ஒரு விகிதமுறு எண்ணாகவும் , 52 - 4ac வர்க்கமின்றி 
யிருப்பின் , b? - 4ac- ன் வர்க்கமூலம் ஒரு விகிதமுறா (Irrational ) 
எண்ணாகவும் C இருக்கும் . இரு சமயங்களிலும் b2 - 4a- ன் 
வர்க்க மூலங்கள் இரண்டும் வெவ்வேறானவைகளாகவே இருக்கும் . 
( இங்கு y = ax2 + bx + c என்பதன் வரைபடம் x அச்சினை இரு 
புள்ளிகளில் வெட்டும் என்பது குறிப்பிடத்தக்கது . ] 


9 


1 


எனவே , ax2 + bx + c = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் 
விகிதமுறு எண்களாகவும் விகிதமுறா எண்களாகவும் , வெவ்வே 
றாகவும் அமையும் . 
[ ii } b2 - 4ac = 0 எனில் , அதன் வர்க்க மூலமும் 0 ஆகும் 

b 
எனவே = B = மூலங்கள் இரண்டும் சமமாக இருக்கும் 

2a 
[ இங்கு y = ax2 + bx + c எனபதன் வரைபடம் : அச்சினை ஒரு 
புள்ளியில் தொடும் . ) 

{ ili ) b2-4ac < 0 எனில் 62 - 4ac- ன் வர்க்கமூலங்கள் 
மெய்யெண் கணத்தில் இரா . எனவே , ax2 + bx + c = 0 என்பதன் 
மூலங்களும் மெய்மூலங்களாக இரா . 

அவை கற்பனை 
( imaginary ) மூலங்களாகவே இருக்கும் . [ இங்கு y = ax2 + bx + C 
என்ற வரைபடம் X அச்சினை மெய்யான புள்ளிகளில் வெட்டாது . ) 
எனவே , ax2 + bx + c = 0 என்பதன் மூலங்களின் தன்மை 
b2 - 4CC என்பதன் மதிப்புகளைப் பொறுத்துள்ளது எனக் 
லாம் . இதன் காரணமாக , 

b2 - 4ac என்ற கோவை ax2 + bx + c = 0 என்ற சமன்பாட் 
டின் தன்மை காட்டி எனப்படும் . 


காணா 


மூலங்கள் 


சான்று 


A = 2 - 4ac- ன் 
மதிப்பு 


மூலங்களின் 
தன்மை 


விகிதமுறு 


A > மேலும் 
ARE வர்க்கம் . 


x2 - 5x -14 = 0 


மெய்யெண்கள் ; -b + JA 
மேலும் வெல் 
வேறானவை . 

2a 


விகிதமுறா 


A > ( மேலும் 
A ஒரு வர்க்க 


4x2-12x + 7 = 0 


மெய்யெண்கள் ; 

மேலும் வெவ் 
மின்றி இருத்தல் , வேறானவை . 


விகிதமுறு 


A = 0 


--- 


மெய்யெண்கள் : 
சமமானவை . 


b 
2a 


2- 4x + 4 = 0 


10 


கற்பனே . 


x2 + x + 1 = 0 


10 


மாணவர்கள் பயிற்சியாக மேலும் சில சமன்பாடுகளை 
விடுவித்து இதுபோன்ற அட்டவணையைத் தயார் செய்து சரி 
பார்க்கலாம் . மேலும் , அச் சமன்பாடுகளுக்கான வரைபடங் 
களையும் வரைதல் வேண்டும் . 


எடுத்துக்காட்டு 1 : 
b = k + 

* எனில் , x ? + bx + a= 0- ன் மூலங்கள் விகிதமுறு 
எண்கள் என நிரூபி . 
தீர்வு : 

x2 + bx + a = 0 


தன்மைகாட்டி , A = b2-4a 


மேலும் , b = k + 


ܫܐܨ 


-4a 


1 


( k + t } | 
K2 + 2a + 12-44 


Q2 


}} 


|| 


a2 
k2-2a + 

k2 


(k 


a2 

kk 
A ஒரு வர்க்கம் . 
எனவே , மூலங்கள் விகிதமுறு எண்கள் ஆகும் . 


எடுத்துக்காட்டு 2 : 

( 4 - k ) x2 + ( 2k + 4 )x + ( 8k + 1 ) கோவை ஒரு முழு வர்க்க 
மானால் , k- ன் மதிப்பு என்ன ? 


தீர்வு 

ஓர் இருபடிக் கோவை Q ( x ) வர்க்கமாக இருக்குமாயின் , 
இருபடிச் சமன்பாடு Q ( x ) = 0 - ன் மூலங்கள் சமமாக இருக்கும் . 
இதன் மறுதலையும் உண்மையாகும் . 


ஃ ( 4 - k ) x2 + ( 2k + 4 ) x + ( 8k + 1 ) ஒரு வர்க்கமானால் , 

( 4 - k ) x2 + ( 2k + 4 ) x + { 8k + 1 ) = 0 என்பதன் மூலங்கள் 
சமம் . 

எனவே , தன்மைகாட்டி A = 0 . 
( அ - து . ) ( 2k + 4 ) 2 - 4.( 4 - k ) ( 8k + 1 ) = 0 
சுருக்க , 9k2 - 27k = 0 
( அ - து . ) 9k ( k - 3 ) = 0 
k = 0 அல்லது k = 3 


எடுத்துக்காட்டு 3 : 

( m2 + n2 ) x2 + 4mnx + m2 + I2 = 0 என்ற சமன்பாட்டை 
மெய்ப்பிக்கும் மெய்யெண்களே இல்லை என நிரூபி . 


தீர்வு : 
தன்மைகாட்டி / = ( 4mn ) 2 - 4 ( m2 + n2 ) ( m2 + 72 ) 

= - 4 [ [ m2 + n2 ) 2 - 4 ( mana ) ] 
= - 4 ( m2 - n2 ) 2 


எனவே , -ன் மதிப்பு ஒரு குறை எண்ணாகும் . எனவே , 
கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை மெய்ப்பிக்கும் மெய்யெண்களே 
கிடையாது . 


என்ற 


1-5 , பொது மூலங்கள் ( Common roots ) 
x2 - 5x + 6 = 0 , x2 - 6x + 8 = 0 

சமன்பாடுகளை 
எடுத்துக் கொண்டால் 2 என்பது இரு சமன்பாடுகளின் தீர்வுக் 
கணங்களிலும் உள்ள ஓர் உறுப்பு . அதாவது 2 என்பது இரு 
சமன்பாடுகளுக்கும் பொதுவான மூலம் ஆகும் . 
ax2 + bx + c = 0 

( 1 ) 
px2 + qx + r = 0 

( 2 ) 
என்ற சமன்பாடுகளுக்கும் , பொது மூலம் இருக்குமாயின் அதனைக் 
காணும் முறையைக் காண்போம் . 
என்பது ( 1 ) , ( 2 ) ஆகியவற்றிற்குப் பொது மூலம் எனில் 

ad2 + bu + c = 0 
pu2 + qa + r = 0 


12 


| 


( 3Y 


குறுக்குப் பெருக்கல் விதிப்படி , 
42 d 

1 
br - qc cp - ar 

aq - bp 
எனவே , 
12 

d 
-gc 

cp - ar 


( ( -1 )-( 4 ) 


ar ) 2 என்பது தேவையான 


( br - qc ) ( ag 

qc ) ( ag - bp ) = ( cp 
நிபந்தனை ஆகும் . 


மேலும் , ( 3 ) -ன் கடைசி இரண்டு விகிதங்களிலிருந்து , பொது 
மூலம் = 

cp - ar 
ag : - bp 


எடுத்துக்காட்டு 1 : 

x2 + ax + bc = 0 , x2 + bx + ca = 0 இரண்டிற்கும் , ஒரு 
பொது மூலம் உண்டு எனில் , அவற்றின் மற்ற மூலங்கள் 
x2 + cx + ab = 0 என்ற சமன்பாட்டினைத் தீர்வு செய்யும் எனக் 
காட்டுக . 


( 
1 
) 


தீர்வு : 

d . , B என்பன x2 + ax + bc = 0- ன் மூலங்கள் என்க . 
:: B = bc 
4. ) என்பன x2 + bx + ca = 0 - ன் மூலங்கள் என்க . 
... i = ca 

( 2 ) 
ஆனது 3 + ax + bc = 0 , 2 + bx + ca = 0- களின் பொது 
மூலம் என்றால் , 

22 + ad + bc = 0 


42 + bol + ca = 0 


L22 


d 


a2c - b2c 

[ l ] 


bc - ca 
[ II ) 


1 

- 
[ III ] 


4 


13 


[ l ] = [ l ] 


c ( a2 - be ) 
cb - a ) 


- ( a + b ) 


... ( 5 ) 


[ II ] = [ III ] 


c (b- a ) 


C 


( 6 ) 


b - a 


..... ( 7 ) 


= - ( a + b ) = c 
d = c எனில் B = b > [ [ 1 )-லிருந்து ) 

A = c எனில் 7 = a [ ( 2 )-லிருந்து ) 
B = b , y = a இவற்றை மூலமாக உடைய சமன்பாடு 

x2- ( B + 7 ) x + Br = 0 
(( அ.து. ) x2 - ( a + b ] x + ab = 0 
( அ - து . ) x2 + cx + ab = 0 > [ ( 7 )-ன்படி ) 


பயிற்சி 1-2 . 


( 1 ) ax2 + bx + c = 0 சமன்பாட்டின் மூலங்களிடையே கீழ்க் 
கண்ட தொடர்புகள் இருக்கத் தேவையான நிபந்தனைகள் யாவை ? 

( i ) ஒரு மூலம் மற்றதைப் போல் இரு மடங்கு . 
( ii ) ஒரு மூலம் மற்றதைப் போல் 3 மடங்கு . 
( iii ) ஒன்று மற்றதைப் போல் 2 மடங்கு . 
( iv ) இரண்டும் சமம் . 
( v ) ஒன்று மற்றதன் வர்க்கமூலம் . 
( vi ) ஒன்று மற்றதன் தலைகீழி . 
( vii ) இரண்டும் மிகையாக இருக்க . 
( vili ) ஒன்று பூச்சியமாக இருக்க . 


( 2 ) ax2 + bx + c = 0 என்ற சமன்பாட்டில் ஒரு மூலத்திற் 
கும் , மற்றதற்கும் உள்ள வித்தியாசம் p எனில் , a ( ap2 + 4c) = h ? 
என நிரூபி . மேலும் , இரு மூலங்களும் 

இருக்கத் 
தேவையான நிபந்தனையினை இதனின்று பெறவும் . 


சமமாக 


( 3 ) x2 -px + q = 0 என்பதன் மூலங்கள் அடுத்தடுத்த 
முழுக்களானால் , p2 = 4q + 1 என நிரூபிக்க . 


14 


1 


(4) *+++ 


1 

என்பதன் மூலங்கள் எண்ணன 
x + p x + G 
வில் சமமாகவும் , குறியில் எதிராகவும் இருப்பின் அவற்றின் 
பெருக்கல் - ( + 

எனக் காட்டுக . 

2 
( 5 ) p : q என்ற விகிதத்தில் ax2 + bx + b = 0 என்பதன் 
மூலங்கள் இருப்பின் , 


F +++ 


0 எனக் காட்டுக . 


( 6 ) ax2 + bx + c = 0 என்பதன் மூலங்கள் m : n என 
ருப்பின் , m n be = ( m + n ) 2ac என நிரூபிக்க . 


( 7 ) x2 + 3x - 6 = k என்பதன் மூலங்கள் 2 : 1 என் 
விகிதத்தில் இருப்பின் , k- ன் மதிப்பென்ன ? 


( 8 ) 3x2 + 7x + 8 = 0 என்ற சமன்பாட்டிற்கு , x- ன் மெய் : 
மதிப்புகள் பொருந்தா எனவும் , a - க்கு என்ன மதிப்பு அளிக்க 
312 + ( 7 + a ) x - a = 0 என்ற சமன்பாட்டில் , x- ன் மதிப்புகள் 
மெய்யாக இருக்கும் எனவும் ஆராய்க . 


( 9 ) ( a ) ( p2 + q2} x2 + 2 ( p + g ) x + 2 = 0 

( b ) x2 - 2px + p2 + g2 + r2 = 0 
இவற்றின் மூலங்கள் மெய்யெண்கள் அல்ல என நிரூபிக்க . 


( 10 ) மூலங்களின் தன்மையைச் சோதிக்க . 

( a ) 4x2 - 3x + 2 = 8 
( b ) ax2 - bx - a = 0 
( c ) 982 - 6x + 1 = 0 


( d ) x + 


= 3 
X 


( e ) ( b2 - 4ac ) x2 + 4 { a + c } x - 4 = 0 . 


( 11 ) ( x - a ) ( x - b ) = h2- ன் மூலங்கள் எப்பொழுதும் மெய் 
என்பதை நிரூபிக்க . 


15 


( 12 ) * -23 ( m + + + 4 = 0 என்ற 


சமன்பாட்டின் 


மூலங்களின் தன்மையைச் சோதிக்க . 


( 13 ) a , c ஆகியவை ஒன்றுக்கொன்று எதிர்க்குறிகள் 
பெற்றிருப்பின் ax2 + bx + c = 0 என்பதன் மூலங்கள் மெய் எனக் 
காட்டுக . 


| 


( 14 ) x2 - 2 ( 1 + 3k ) x + 7 ( 3 + 2k ) = 0 - ன் மூலங்கள் 
சமம் எனில் - ன் மதிப்பு என்ன ? 


( 15 ) ( m + 1 } x2 +2{ m + 3 x + [ m + 8 ) என்ற கோவை , ஒரு 
முழுவர்க்கமாக , m என்ன மதிப்பைப் பெற வேண்டும் ? 


( 16 ) 2b = c + a எனில் , ( b - c ] x2 + ( c - a ) x + { a - b ) = 0 
என்பதன் மூலங்கள் சமம் என நிரூபிக்க . 


( 17 ) U = 16x2 + 12x + 39 , V = 9x2 - 2x +11 . 

U + kV = 0 - ன் மூலங்கள் சமம் எனில் , k- ன் மதிப்பு 
என்ன ? 


என்பதன் 


( 18 ) a + b + c = 0 எனில் , ax2 + bx + c = 0 
மூலங்கள் விகித முறு எண்கள் என நிரூபிக்க . 


( 19 ) ax2 + bx + c = 0 என்ற சமன்பாட்டில் , 2b = a + C 
எனில் மூலங்கள் விகிதமுறு எண்கள் என்றும் , b = ac எனில் 
மூலங்கள் சமம் என்றும் நிரூபிக்க . 


( 20 ) கீழ்க்காணும் சமன்பாடுகளில் மூலங்கள் விகிதமுறு 
எண்கள் எனக் காட்டுக : 

( a ) 2012 + ( 2a + b ) x + b = 0 
( b ) / x2 - ( l - m ) x - m = 0 
( c ) ( c + a - 25 ] x2 + ( a + b - 2c ] x + ( b + c - 2a ) = 0 . 


( 21 ) a { x2 + 1 ) + 2bx = 0 என்பதன் மூலங்கள் மெய் இல்லை 
யெனில் , b ( 1 + x2 ) + 2ax = 0- ன் மூலங்கள் 

மெய்யாகவும் 
சமமின்றியும் இருக்கும் என நிரூபிக்க . 


16 


என 


9 - g 


( 22 ) x2 + px + q = 0 ; x2 + p x + q = 0 ஆகியவற்றிற்குப் 

pg - p 

q - q 
பொது மூலம் உண்டு எனில் அது அல்லது 

p - p 
நிரூபிக்க . 

( 23 ) 2x2-3x + c = 0 ; x2 -9x + 2c = 0 ஆகியவற்றிற்குப் 
பொதுமூலம் உண்டு எனில் C- ன் மதிப்பென்ன ? 

( 24 ) ax2 + bx + c = 0 ; bx2 + cx + a = 0 ஆகியவற்றிற்குப் 
பொது மூலம் உண்டு எனில் a = 0 அல்லது a3 + z3 + c3 = 3abc 
என இருத்தல் வேண்டும் என நிரூபிக்க . 

( 25 ) a = 0 அல்லது a + b + 1 = 0 எனில் , x2 + ax + b = 0 ; 
x2 + bx + a = 0 ஆகியவற்றிற்குப் பொதுமூலம் உண்டு என 
நிரூபிக்க . மேலும் , அவற்றின் மற்ற இரு மூலங்களும் , 
x2 + x + ab = 0 என்பதன் மூலங்கள் எனவும் நிரூபிக்க . 


1-6 . இருபடிச் சமனிலிகள் ( Quadratic Inequalities ) 


போன்றன 


ax2 + bx + c 20 ; 
c 

ax2 + bx + co 
( a + 0 , a , b , c ER ) இருபடிச் சமனிலிகளின் உதாரணங்கள் . 
6 - x - 2x240 

( 1 ) 
என்ற சமனிலியை விடுவிக்கும் முறையை ஆராய்வோம் . 
முறை 1 ( வரைபட முறை ) 
உறுப்புகளை மாற்றி x2- ன் குணகம் மிகையாகச் செய் . 

6 - x- 2x240 
2x2 + x - 6 > 0 

( 2 ) 
My 

y = 2x2 + x - 6 என் 
பதன் 

வரைபடத்தை 
வரைக . 

இவ் வரைபடம் x 

அச்சை வெட்டும் புள்ளி 
( 54.0 ) 

கள் ( -2 , 0 ) , ( 1 , 0 ) 
எனக் காண்கிறோம் . 

இங்கு y > 0 எனில் 
படம் 1-1 . 

வரைபடம் x அச்சுக்கு 
மேற்பகுதியில் இருக்கும் . 


( -2,01 


17 


3 
அப்பொழுது , x > 

2 


( 3 ) 


.. 


( 4 ) 


மேலும் x < -2 
என்றும் இருக்கும் . 


க 


X 


11 


3 
2 

வலப்புறம் உள்ள எல்லா x மதிப்புகளும் சேர்ந்த 
கணம் A என்றும் , x = - 2- க்கு இடப்புறம் உள்ள எல்லா : மதிப்பு 
களும் சேர்ந்த கணம் B என்றும் எடுத்துக் கொண்டால் , 
y > 0- ன் தீர்வுக்கணம் 

S = AUB 


S = { x | x < -2 அல்லது x > 


بي 
ام 


KO 


முறை 2 : ( எண் கணித முறை ) 

6- x - 2x2 
= 2x2 + x - 6 

> 0 
= { 2x - 3 ) ( x + 2 ) > 0 
அதாவது , ( 1 ) x + 2 , 2x - 3 இரண்டும் மிகையாகவும் , 
அல்லது ( ii ) இரண்டும் குறையாகவும் இருக்கலாம் . 
( i ) x + 2 > 0 , 2x - 3 > 0 எனில் , 

x + 2 > 0 - x > -2 


3 
2x - 3 > 0 = x > 

= 


பு 


3 


வை இரண்டும் மெய்யாக , > > ஆகும் . 

2x2 + x - 6 > 0 என்பதன் தீர்வுக் கணம் 


M(w 


A = { xx > -2 } n { x|x > } 

{ /> } 


x > 2 ) 


18 


( ii ) x + 2 < 0 ; 


2x - 3 < 0 எனில் , 


x + 2 < 0 = x < -2 


2x - 3 < 0 = x < 


Nw 


எனவே , x + 2 < 0 , 2x - 3 < 0- களின் தீர்வுக் கணம் : 


B = {x | x < -2 } ] { x | x < } 


* = { x | x < -2 } 


எனவே , ( i ) , ( ii ) - களைச் சேர்க்கக் கிடைக்கும் S என்ற 
கணம் ( x + 2 ) ( 2x - 3 ) > 0 என்பதன் தீர்வுக் கணமாகும் . 

3 


S = AUB = { x | -2 > x > } } 


குறிப்பு : இம் முறையின் தீர்வுகளை எண் கோட்டினைப் 
பயன்படுத்திச் சரி பார்க்கலாம் . ) 


- ++++++++++++ 


- 


- 


- 


- + ++++ 

2x - 3 
1.5 


++++ 


-- 


- +++++ 


( x + 1 ) ( ax - 3 ) 


1.5 


படம் 1-2 


( குறிப்பு : 
( 1 ) 2x + x - 6 < 0- ன் தீர்வுக் கணம் { x | -2 < x < } } 
( 2 ) 28 + x- 6 50 - ன் தீர்வுக் கணம் 1 - 25x5 } 


19 


இதனை , எண் கோட்டில் பிரதியிட 


1 


2 


3 


4 


| 


| 


படம் 1-3 


எடுத்துக்காட்டு 1 : 


x2 + 2x - 11 
x மெய்யெண் எனில் 

என்ற கோவை 2, 6 -களுக்கு 

x - 3 
இடையே எல்லா மதிப்புகளையும் பெறாது எனில் , a , b- களின் மதிப் 
பென்ன ? 


என்க . 


..... ( 1 ) 


தீர்வு : 

x2 + 2x- 11 

x - 3 
( அ - து . ) y ( x - 3 ) = x2 + 2x - 11 
( அ - து . ) x2 + ( 2 - y ) x + ( 3y - 11 ) = 0 
x மெய்யெண் . 

= ( 2 - y } 2-4 ( 1 ) ( 3y - 11 ) 20 
= y2-4y + 4-12 y + 44 

> 0 
= y2-16y + 48 

> 0 
= ( y - 4 ) ( y - 12 ) 

> 0 
4 , 12 இவற்றிற்கிடையே ) அமைதல் கூடாது . 
- a = 4 , b = 12 . 


| 


பயிற்சி 1-3 . 
வரைபடம் மூலம் தீர்வுக் கணம் கண்டுபிடித்து எண் கணித 
முறையில் சரிபார் . 

( 1 ) x2 + 3x - 1820 ( 2 ) 15x ? + 4x - 410 
( 3 ) 9 - x2 > 0 

( 4 ) x2 -- 2x +140 
( 5 ) x2 - 2x +1 < 0 ( 6 ) x2 - 2x + 120 
( 7 ) - x2 + 7x - 6 < 0 ( 8 ) 7x + 4-2x2 < 0 


20 


( 9 ) ax2 + bx + c = 0 என்பதற்கு மெய் மூலங்களே இல்லை 
எனில் , ax2 + bx + c என்ற கோவையில் x- ன் எல்லா மெய் மதிப்பு 
களும் ஒரே குறியுடனே இருக்கும் என நிரூபிக்க . 


( 10 ) ax2 + bx + c = 0 -விற்குச் சம மூலங்கள் உண்டு எனில் , 
rax2 + bx + c என்பதன் எல்லா x- ன் மெய் மதிப்புகளும் ஒரே குறி 
யுடனே இருக்கும் என நிரூபிக்க . 


( 11 ) << ; . , B இரண்டும் ax2 + bx + c = 0 என்பதன் 
மெய் மூலங்கள் எனில் , << x < 3 என இருக்கும்போது , 
sax2 + bx + c என்ற கோவை a - ன் குறிக்கு மாறாக இருக்கும் 
என நிரூபிக்க . 


( 12 ) x- ன் எல்லைகள் காண்க : 

( a ) ( x - 1 ) ( x - 4 ) < 0 
( b ) ( x - 1 ) ( x - 4 ) 20 


X 


( 13 ) x ஒரு மெய்யெண் எனில் 

x2 -3x +4 

ஆனது 1 - க்கும் 


+ -க்கும் இடையே அமையும் என நிரூபிக்க . 


( 14 ) x ஒரு மெய்யெண் எனில் 
1 

1 + 1 
3 


x2 + x + 1 < 1 என நிரூபிக்க . 


( 15 ) 


x2 + 2x + 1 

வன் 
x2 + 2x + 7 


மீச்சிறு , 


மீப்பெரு 


மதிப்புகளைக் 


காண்க . 


1-7 . இருபடிச் சமன்பாடுகளாக மாற்றத் தகுந்த சமன் 

பாடுகள் ( Equations reducible to quadratic equations ) 


N2x2 + 4 = 2x - 2 . 


x4 - 5x2 +6 = 0 


ஆகிய சமன்பாடுகளை , இருபடிச் சமன்பாடாக 

உருமாற்றி 
விடுவிக்கலாம் . அவ்வாறு உருமாற்றி விடுவிக்கும் போது , உரு 


பு 

។ 


21 


மாறிய சமன்பாட்டிற்குக் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் தீர்வு 
களை விட அதிகமான தீர்வுகள் இருக்கலாம் . எனவே , உருமாறிய 
சமன்பாட்டுத் தீர்வுகளைக் கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளுடன் 
ஒப்பிட்டுச் சரிபார்த்துக் கொள்ளல்வேண்டும் . 


உதாரணமாக , M = N 


ஒரு சமன்பாடு என்க . இப்பொழுது M2 = N2- ன் தீர்வுகள் 
M = + N அதாவது M = N என்பதன் தீர்வோடு M = -N 
என்பதன் தீர்வும் கிடைத்துள்ளது . எனவே , M2 = N உன் 
தீர்வுகள் M = N- உடன் சரி பார்த்துக்கொள்ளல்வேண்டும் . 


எடுத்துக்காட்டு 1 : 
தீர்க்க : 
* / 2x + 5 + 05 ( x - 2 ) 

5 ( = 3 


தீர்வு : 


</ 2x + 5 + 15 ( x - 2 ) = 3 

( அ - து . ) 15 (x- 2 ) = 3 - 2x + 5 


இருபுறமும் வர்க்கப்படுத்த 

5 ( x - 2 ) = { 3- 2x + 5 ) ? 

= 9-6 / 2x + 5 + ( 2x + 5 ) 
( அ - து . ) 3x - 24 = -6 / 2x + 5 


8 - x 


2 2x + 5 


மீண்டும் வர்க்கம் எடுக்க 

( 8 - x ) 2 = 4 ( 2x + 5 ) 
64-16x + x2 = 8x + 20 
x2 - 24x + 44 = 0 
( x - 22 ) ( x - 2 ) = 6 
( அ - து .) x = 2 , 22 


22 


சரிபார்க்க , x = 2 எனில் , 
2x + 5 + 15 ( x - 2 ) - 3 = 9 + 0-3 

= 3-3 
= 0 


இது மெய்க்கூற்று . 

x = 22 எனில் , 


/ 2x + 5 + 5 (x - 2)- 3 = / 49 + 1100-3 


= 7 + 10-3 

= 14 
மெய்க்கூற்றல்ல . 
எனவே , x = 2 என்பது , கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் 
ஒரு மூலம் ஆகும் . 


+ 


= 


x + 7 


எடுத்துக்காட்டு 2 : 
தீர்க்க : 
1 1 6 

இங்கு XE R ; x # -7 ; x + - 3 

5 

x + 3 
தீர்வு : 

1 

1 6 
+ 

.... ( 1 ) 
x + 7x + 3 5 
x + 3 + x + 7 6 
{ x + 3) (x + 7)-5 

5 ( 2x + 10 ) = 6 ( x + 3 ) ( x +7 ) 
மாற்றி அமைக்க , 6x2 + 50x + 76 = 0 

( 3x + 19 ) ( x + 2 ) = 0 

19 
தீர்வுகள் x = -2 , 

13 


சரிபார்க்க , x = - 2 எனில் , 

1 1 6 
x + 7Tx + 3 5 


+ 


6 
5 


0. மெய் . 


23 


19 


எனில் , 


3 


1 

1 
x + 7x + 3 


- 


6 
5 


+ 


6 
5 


1 
- 19 

3 ) 
3 3 
2 

10 ) 


+7 


+ 3 


1 
+ 

- 19 

3 ) 
6 
5 


15-3- 12 

-0 . மெய் . - 
10 


எனவே , தீர்வுகள் x = - 2 , 


19 
3 


டுத்துக்காட்டு 3 : 
தீர்க்க : 

( x + 1 ) ( x + 2 ) { x - 3 ) ( x - 4 ) = 336 


தீர்வு : 


[ [ x + 1 ) ( x - 3 ] ] [ [ x + 2 ) ( x - 4 ) ] = 336 
[ x2 - 2x - 3 ] [ x2-2x - 8 ] = 336 
x2-2x = t என்க . 
( t - 3 ) ( t - 8 ) 

= 336 
t2 - 11t + 24 

= 336 
t2 - 111 -312 

- 312 = 0 
( t + 13 ) (t - 24 ) = 0 
t = -13 , 24 . 


t = -13 எனில் , 

x2 - 2x = -13 
( அ - து . ) x2 - 2x + 13 = 0 

2t 4- 4.1.13 
( அ - து . ) x = 

2 

= 1 + / -12 
தீர்வு மெய்யெண் கணத்தில் இல்லை . 


2 + 241-13 


2 


24 


t = 24 எனில் , 


x2 - 2x = 24 


( அ - து . ) x2- 2.x - 24 = 0 
( அ - து . ) ( x- 6 ) ( x + 4 ) = 0 
( அ - து . ) x = - 4 , 6 . 


x = - 4 , 6 , எல்லாவற்றையும் ( x + 1 ) ( x + 2 ) ( x - 3 ) 
{ x - 4 ) = 336 - ல் சரிபார்க்க , எல்லாத் தீர்வுகளும் மெய்யெனக் 
காண்கிறோம் . எனவே , கொடுக்கப்பட்ட சமன்பாட்டிற்கு 
மெய்யெண் கணத்திலுள்ள தீர்வுகள் { -4 , 6 } ஆகும் . 


எடுத்துக்காட்டு 4 : 


தீர்க்க : 


x 


X 

+ 
1 - x 


= 2 


தீர்வு : 


= t என்க . 


1 - x 


| 


t + 


우 


= 2 

6 


응 


1 ) 


t 


t2 + 1 


13 
6 


1 


6.12- 131 + 6 = 0 


( 21-3 ) ( 31-2 } = 0 

3 2 
2 3 


X 


> 


3 

எனில் , 
21 


, 


3 
2 


1 - x 


25 


X 


{ அ -து.) 


9 
4 


4x = 9-9x 


13x = 9 


9 . 
1-3 


2 


2 

எனில் , 
31 


1 - x 


3 


X 

4 

9 
9x = 4 - 4x 
13x = 4 


4 


13 


4 9 


மேலும் , 1313 


131 } என்பது கொடுக்கப்பட்ட சமன் 


பாட்டின் தீர்வுக் கணம் என்பதைச் சரி பார்த்துக் கொள்ளலாம் . 
எடுத்துக்காட்டு 5 : 
தீர்க்க : 

2x - 4 - x - 2-3 = 0 
தீர்வு : 
1 = x - 2 என்க . 

12 = x -- 
எனவே , கொடுக்கப்பட்ட சமன்பாடு , 

212 - 1 - 3 = 0 
( அ - து . ) ( 2t - 3 ) ( t + 1 ) = 0 

3 

மேலும் 1 = -1 
2 


.. 


3 

எனில் , 
2 


x 2 = 


3 
21 


( அ - து . ) * 


x2 


பல 
+ 


வ 


( அ - து . ) x2 = 


2 
3 


( அ - து . ) x = + 


+6 


26 


1 = -1 எனில் , 


x - 2 = - 1 ( அ - து .) 


அ * 


x2 


( அ - து . ) x2 = -1 

x- ன் தீர்வு மெய்யெண் கணத்திலில்லை . 


டுத்துக்காட்டு 6 : 
தீர்க்க : 

x + y = 5 ; x3 + y3 = 35 


A 


தீர்வு : 


| 


( 1 ) 


x + y = 5 
x3 + y3 = 35 


( 2 ) 


( 2 ) ஐ ( x + y ) (x2 -xy + ya ) = 35 என எழுத , 

5 ( x2 - xy + y2 ) = 35 

x2 - xy + y2 = 7 


( 3 ) 


( 1 ) ஐயும் ( 3 ) ஐயும் தீர்க்க , நேரியல் சமன்பாடு x + y = 5 
லிருந்து x ஐ அல்லது , y ஐக் கண்டுபிடித்து , இருபடிச் சமன் 
பாடு x2 - xy + y2 = 7 - ல் பிரதியிட வேண்டும் . 


.. x = 5 - y ( 1 )-ன்படி 
( 3 ) -ல் பிரதியிட , ( 5 - y ) 2 - ( 5 - y ) y + y2 = 7 
( அ - து . ) 25-10y + y2- ( 5y - y2 ) + y2 = 7 
( அ - து . ) 3y2 - 15y + 18 = 0 
( அ - து . ) y2 - 5y + 6 = 0 
( அ - து . ) y = 2 மேலும் , y = 3 
y = 2 எனில் , x = 5-2 = 3 
y = 3 எனில் , x = 5- 3 = 2 
: , தீர்வுகள் x = 2 , y = 3 

x = 3 , y = 2 


-- 


27 


பயிற்சி 1-4 . 
தீர்க்க 
( 1 ) ( a ) 2Nx + 4 -x = 1 

( b ) 14-3x + 1 = 2x 
( c ) Ax + 9 -- x + 2 = 14x - 27 
( d ) Vx + 13-7- x = 2 

( e ) y + 1 + 2y - 5 = 3 
( 2 ) x + 1 - Jx + 6 = 1 - க்குத் தீர்வுகளே இல்லை 
விரூபிக்க . 


என 


தீர்க்க : 

( 3 ) 


X 


4 


( a ) 


- 


= 


-2 
x + 2 


x + 2 


x + 1 


2x 


( b ) 


4 -6 
x + 3 x - 3 x + 3 


( 4 ) ( a ) ( x - 2 ) ( x + 6 ) ( x + 1 ) { x + 3 ) +56 = 0 

( b ) ( x + 2 ) ( x + 3 ) ( x - 1 ) { x - 2 ) = 60 


( 5 ) ( a ) x4 - 5x2 + 6 = 0 


( b ) ( + ) + 6-5( * ) =0 


( c ) 9z4 + 25 = 30z2 
( d ) ( x2 + 4x } 2 + ( x2 + 4x ) -2 = 0 


( 6 ) ( a ) x + y = 12 ; x2 + y2 = 74 

{ b ) 3x + y = 1 ; 2x2 - 3.xy --y2 = 4 
( c ) x3 + y3 = 91 ; x2 -.ly + y2 = 13 
1 1 

= 5 ; 6xy = 1 


y 


( 
d 
) 


+ 
X 


2. மடக்கைகள் 

( Logarithms ) 


2.1 . முன்னுரை 

எண்களிடை பெருக்கல் , வகுத்தல் செயல்கட்கும் , எண் 
களின் அடுக்குகள் , மூலங்கள் காண்பதற்கும் 

காண்பதற்கும் மடக்கைகள் 
உதவுகின்றன . 


2-2 . மடக்கையின் வரையறை 


மடக்கையினை , சுருக்கமாக < log ( logarithm ) என்றும் 
மகை என்றும் குறிப்பிடுவது வழக்கம் . a = N எனில் a என்ற 
அடிமானத்திற்கு , N- ன் மடககை : ஆகும் . 

இதனை log , N = x என எழுதுகிறோம் . 
எனவே , a = N == log N = x 
இங்கு , a , x , NER ; a > 0 மேலும் a + 1 ; மேலும் N > 0 . 

மடக்கைகள் அடுக்குகளோடு உள்ள நெருங்கிய தொடர்பைக் 
கவனிக்கவும் . 


மடக்கை , அடுக்குகட்கு இடையிலுள்ள தொடர்பைக் கீழே 
கொடுக்கப்பட்டவற்றினின்று நன்கு அறியவும் . 
மடககை வழி . 

அடுக்கு வழி . 
logs.100 = 2 

102 = 100 
log264 = 6 

26 = 64 
log464 3 

43 = 64 
log864 = 2 

82 = 64 


- 


logs48 


= 


64 = 8 


1 


logs 54 


-2 


8-2 = 


1 
64 


29 


( குறிப்பு : ( 1 ) log , a = 1 

( 2 ) log.1 = 0 


ஏனெனில் al = a 
ஏனெனில் ad = 1 


எடுத்துக்காட்டு : 
தீர்க்க : 

( 1 ) log5625 = x 


( 2 ) logs0.04 = x 


தீர்வு : 

( 1 ) log5625 = x = 5x = 625 
ஆனால் 54 = 625 

x = 4 


. 


( 2 ) 5x = 0.04 = 


4 1 
10025 


1 
52 


= 5-2 


x = -2 


2.3 . மடக்கையின் சில பண்புகள் 


( a ) பெருக்கல் விதி : 

log , ( xy ) = log.x + loggy 


நிரூபணம் : 


log x = m என்க . 
logay = n என்க . 


எனவே am = x 
எனவே an = y 


XXy = amxar = am + n 
am + n = xy_log . ( xy ) = m + n 
எனவே , log . ( xy ) = log.x + log.y 


( குறிப்பு : பெருக்கல் விதியை இரண்டுக்கு மேற்பட்ட 
எண்களின் பெருக்கல்களுக்கு விரிவுபடுத்தி எழுதலாம் . 

அதாவது xyz = ( xy ) z • 
ஃ log . ( xyz ) = log . ( xy ) + log , z 

= log.x + logay + log , z ] 


30 


எடுத்துக்காட்டு 1 : 

log402 = 0-3010 , log4.3 = 0-4771 எனில் , 1.9.1.6 


என்ன ! 


தீர்வு : 


log106 = log10 ( 382 ) = log103 + log102 

= 0.4771 + 0.3010 
= 0.7781 


( b ) வகுத்தல் விதி : 


X 


log . > = log , x - logy 


| 


விரூபணம் : 

log , x = m = am = x 
loggy = n == an = y 


X 


am 

sam - n 
y 

an 
மடககையின் வரையறைப்படி 


toga 


y 

= log.x - logy 
எடுத்துக்காட்டு 1 : 

kogo1.5- ன் மதிப்புக் காண்க . 


தீர்வு : 


3 


tog101.5 = log103 = log103 -log102 


= 0-4771-0.3010 


= 0.1761 


( c ) அடுக்கு விதி : 

log , ( xP ) = plog.x 


31 


நிரூபணம் : 


log x = m = x = am 
எனவே XP = ( am ) P = amp 
amp = xPlog , ( xP ) = mp = pm 

= p . log.x 


எடுத்துக்காட்டு 1 : 

log108 , log10.008 - களின் மதிப்புக் காண்க . 


தீர்வு : 

log108 = log1023 


= 3 log102 


= 3 x ( 0-3010 ) = 0.9030 


213 


log10 


log4.008 = logo;% 

( 1) 
3 logo 7 )= 3 [ logro2 - log1010 ] 
= 3 [ 0-3010 - 1 ] = 0.9030 - 3 


எடுத்துக்காட்டு 2 : 


1 + x 


f ( x ) = logs 


எனில் 27(x) = ( PA )என நிரூபிக்க - 


1 + x 


தீர்வு : 


2x 
+ x2 


3 ) 


logo 


( 1 
( 1 


2x 
+ 1 + x2 

2x 
1 + x2 


= log , 


1 + x2 + 2x 
1 + x2 2x 


32 


log , ( 1+ ) 

( 14 ) 


= 2 logs 


= 2 f ( x ) 


d ) அடி மாற்றும் விதி 


logsx = logga . log , x 


- நிரூபணம் : 


= * 


log x = m எனில் , am = 

logza = 11 எனில் , நா = a 
எனவே , x = em = 

= bmn 
bmn = x = logzx = mn 
... logix = log , x . logha 


(bn ) m 


( குறிப்பு : இதனின்று , கொடுக்கப்பட்ட மடக்கையின் 
அடியினை , தேவையான மடக்கையின் அடியாக மாற்றி எழுதும் 
* முறையினை அறியலாம் . ] 


--கிளைத் தேற்றம் : 

logyx = log x . logia 
இதில் x = b எனில் , 

log , b log.b . logha 
( அ - து . ) 1 = log , b . logza 

1 
( அ - து . ) logza = 

log.b 


எடுத்துக்காட்டு 11 


log.b x logic x logca = 1 என நிரூபிக்க . 


33 


தீர்வு : 

( log.b 3 logic ) x logca = log.c x loga = log , a = 1 


எடுத்துக்காட்டு 2 


a ? + b ? = 11 ab எனில் , 
2 log ( a - b ) = 2 log 3 + loga + log b 
என நிரூபிக்க . 


தீர்வு : 

( இங்கு மடக்கையின் அடி கொடுக்கப்படாவிட்டாலும் , எல்லா 
மடக்கைகளுக்குமே ஒரு பொதுவான அடி ( t என்க ) உண்டு என 
நாம் எடுத்துக் கொள்ளல் வேண்டும் . ) 


a2 + b2 = 11a 
( அ - து . ) a ? + h ? - 2 ab = 9 ab 

( a - b ) 2 = 9 ab = 32.4 . 
இருபுறமும் மடக்கை எடுக்க , 


- 


log ( a - b ) 2 = log ( 32 . a . b } 
( அ - து :) 2 log ( a - b ) = 2 log3 + log a + log b 


எடுத்துக்காட்டு 3 : 

log1,300 = 2 + logi3 எனக் காட்டுகள் 


தீர்வு : 
los10300 = los.100 x 3 

log1.100 + log1.3 
= 2 + los13 


எடுத்துக்காட்டு 4 : 


log.x 
1 + logs 


logasa 


+ 2 க 2 


34 


தீர்வு : 

log.x 
1 + log.b 


[ log a = 1 ] 


logat 
logga + logab 

log.x 
log ab 


= log.x logasa 


[ : log , 6 = 


logies 


= loggbx 


( . logasa . log , x = logabx ] 


எடுத்துக்காட்டு 5 : 
தீர்க்க : 


| 


4 


log : 4 + log4 ( x + 2 ) 


log3g 


தீர்வு : 

log4 ( x + 2 ) 


1 


log3 s 


logs 5 - logs4 = log 

logs(1 ) - 


= log : 3-2 


2 log33 


-2 


1 


x + 2 = 4 - 2 


= 


- 


* 


42 


16 


1 


.x 


- 2 = 


31 
16 


16 


பயிற்சி 2-1 . 


( 1 ) கீழ்க்கண்டவற்றை மடக்கை வடிவில் எழுதுக : 


1 


( a ) 32 = 9 ( b ) 3-2 = 

9 


( c ) 9 = 3 


= 6-3 


( d ) 50 = 1 ( e ) 

216 


35 


( 2 ) 


மடக்கை வடிவில் எழுதுக : 
( a ) pg = m ( b ) 34 = 92 ( 3 - ன் அடியாக ) 


( c ) 34 = 92 ( 9 அடியாக ) 


( 3 ) தீர்க்க : 
( a ) logar = 4 ( b ) log , 81 

-4 
( c ) log , = -4 ( d ) loges 

3 
( e ) log151 = 

( f ) log , 213 = 1 


X 


( 4 ) 


மடக்கை காண்க : 


5 


( a ) 39 அடியாகவுள்ள 81 - ன் மடக்கை . 
( b ) IN அடியாகவுள்ள N 2 - ன் மடக்கை . 
( c ) 4 அடியாகவுள்ள 0.0625 - ன் மடக்கை . 


{ 5 ) கீழ்க்கண்டவற்றின் மதிப்புக் காண்க : 


( a ) log 1 ( b ) log10 : 01 ( c ) log a 
( d ) log25625 ( e ) log12525 ( f ) log : 13 


. 


( 6 ) சுருக்குக 


1 


( a ) logs040 + logo90 
{ b ) log460 - log.20 

( c ) log , M + log , N - 2 log , P 
{ 7 ) கீழ்க்கண்டவற்றை நிரூபிக்க : 

x 
( i ) log 

) 
= 0 


( ii ) log x2 + log y2 + log z ? = log xy + log zx + 


log yz 


( iil ) 


log ( as ) - log ( as ) 
log ( as ) - log ( ar ) 


1 


36 


( 8 ) f ( x ) = 3 எனில் , 

log f ( m + x ) = log f ( m ) + log f ( n ) 
( 9 ) log ( m + x ) = log m + log எனில் , 

m - ஐ X மூலம் கூறுக . 
( 10 ) log y = 2 log.x + 1 எனில் , y = ax ? என நிரூபிக்க , 


( 11 ) A = log102 எனில் , log1.125 


= 3- 3A எனக் காட்டுக 


. 


( 12 ) கீழ்க்கண்டவற்றை நிரூபிக்க 

( a ) log101600 = 2 + 4 109102 
( b ) log1 : 25 = 2 - 2 log1.2 
( c ) log1011 = 2 - 210g103 
( d ) log1.5 = 1 log1.2 


1 


( 13 ) x = 
x = log , y = log ; ; 
y = log ; 2 = log 5 

log எனில் , 
3x + y - 2 

= log 2 எனக் காட்டுக . 
( 14 ) x = 10p , y = loo 100 , எனில் , 

x + y + z + iog4 = 0 எனக் காட்டுக . 


3 


= 1095 


z = log . 


( 15 ) கீழ்க்கண்டவத்தின் அடி 10 எனக் கருத்தில் கொண்டு 

நிரூபிக்க : 


15 


64 


4 


( a ) logis + loss 


10927 


log5 


+ 2 log100 
( b ) \09539 


351 


91 


39 


3 109110 


- 2 log = 1 


( 16 ) 


அட்டவணையைப் பயன்படுத்தாமல் 


2 


3 


3 < log105 < என நிரூபிக்க . 


37 


( 17 ) log2 = 0-3010 , log3 = 0.4771 எனில் , 


( 1 ) log 432 ( ii ) log 


384 

ஆகியவற்றின் மதிப்புகளைக் 


75 


காண்க . 


( 18 ) logi 

log (1-4 ) 


log ( 1 - ** = logx என நிருபிக்க . 


( 19 ) a + b2 = 6ab எனில் , 


( i ) 2 log ( a + b ) loga + iogb + 3 log2 என்றும் 

1 
( ii ) log 

2 

( loga + logb } என்றும் நிரூபிக்க , 


a 


2 


( 20 ) log ( x + y ) 

x2 + y2 = 7xy எனக் காட்டுக . 


log3 + loox + log y எனில் , 


log -15 


( 21 ) log 

2 

2 (loga+ logb ) எனில் , a = b எனக் காட்டுக . 
( 22 ) logam = 

log.m = x ; logzm = y எனில் , 


xy 
logi / m = என நிரூபிக்க . 

x- ) 
( 23 ) x = log bc ; y = logsca ; z = logcab எனில் , 


( a ) 1 + x = log abc என்றும் , ( b ) L 

1 

x + 1 
என்றும் காட்டுக . 


( 24 ) 2loggN = p , log22N = q ; 

N = 512 எனக் காட்டுக . 


q - p = 4 எனில் , 


( 25 ) 


logi/aN 


-- log , N என நிரூபிக்க .. 


1 


1 


( 26 ) 21 


+ ( 2 = 2 எனில் , 


+ 


= 2 


logs +ca 


logo - ra 


என நிரூபிக்க , 


38 


( 27 ) X- ன் தீர்வுகளை க காண்க . 

( a ) log43 + log4 x + 2 = 2 
( b ) log420 – log430 - logs5 = x 
32 

727 


( c ) 22 : -5 


X 


( 28 ) அடிகோள்கள் மூலம் நிருபிக்க . 

1 

log.x 
( a ) logza = ( b ) log.x = 
log.b 

logza 
(( c ) log , A . logzB = logyA - log.B 


2-4 . மடக்கையின் அட்டவணைகள் 


பொதுவாக மடக்கைகளின் அடி , 10 அல்லது 2 ஆகவோ 
தான் எடுத்துக் கொள்ளப்படுகிறது . 

e- யினை அடியாக 

அடியாக உள்ள 
மடக்கைகளின் தொகுப்பு முறையினை இயல் மடக்கை எனகிறோம் . 
அடியினை 10 ஆகக் கொண்டுள்ள மடக்கைத் தொகுப்பு முறை 
பொது மடக்கை அல்லது நேபியரின் மடக்கை 
வழங்கப்படுகிறது . மதிப்பீடுகள் 

செய்யும் 

கணக்குகளில் 
பொது மடக்கைகளே கையாளப்படுகின்றன . பொது மடக்கை 
களுக்காகத் தயாரிக்கப்பட்ட அட்டவணைகள் உண்டு . அவற்றைப் 
பயன்படுத்தும் முறையினைக் காண்போம் . இனிமேல் logies 
என்பது logx என்றே எழுதப்படும் . 


என்று 


( a ) 227 ஐ எடுத்துக்கொள்க . 

102 < 227 < 103 
* log102 < log 227 > log103 

( அ - து . ) 2 < log 227 < 3 
எனவே , log 227 = 2+ ( ஒரு மிகை பின்னம் ) 


இதே போன்று , 10-2 < log -03 < 10-1 என்பதற்கு 
log 03 = -2 + ( ஒரு மிகை பின்னம் ) என்று கிடைக்கும் . 


39 


எனவே , ஓர் எண்ணின் மடக்கையானது , ஒரு முழு எண் 
பகுதியையும் , ஒரு மிகை பின்னத்தின் பகுதியையும் கொண்டு 
அமைகிறது . இங்கு முழு எண் பகுதி , மிகை அல்லது குறை 
யாக இருக்கலாம் . ஆனால் , பின்னப்பகுதி எப்பொழுதுமே , மிகை 
யாகவே எடுத்துக்கொள்கிறோம் . 

இவ்வாறு கிடைக்கும் முழு எண் பகுதியை, மடக்கை முழு 
எண் ; ( characteristic ) என்றும் , பின்னப் பகுதியை மடக்கைப் 
பின்னம் ( Mantissa ) என்றும் குறிப்பிடுகின்றோம் . மேற்கண்ட 
இரு உதாரணங்களிலும் log 227 - ன் மடக்கை முழு 
2 ஆகும் . மேலும் , log 0-3 - ன் மடக்கை முழு எண் -2 ஆகும் . 


எண் 


எண் 


கவனிக்க : 227 = 2.27 x 102. மடக்கை 

முழு 
- 2 ஆகும் . 

03 = 3 * 10-2.மடக்கை முழு எண் - 2 ஆகும் . 
( a ) ஒன்றைவிட அதிகமான மதிப்புடை எண்களின் மடக்கை 
முழு எண் மிகையாகவும் , அவ்வெண்ணின் முழு எண் பகுதியில் 
உள்ள மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கையை விட ஒன்று 
குறைவாகவும் இருக்கும் . 

( b ) ஒன்றைவிடக் குறைவான மதிப்புடைய எண்களின் 
மடக்கை எண் குறையாகவும் , பூச்சியமில்லாத முதலெண்ணிற்கு 
முன் உள்ள பூச்சியங்களின் எண்ணிக்கையைவிட ஒன்று அதிக 
மாகவும் இருக்கும் . 


உதாரணமாக 


மடக்கை 
முழு 
எண் பகுதியின் முழு 
இலக்கங்கள் 

எண் 


விஞ்ஞானக் 
குறியீட்டில் 


மடக்கை 


எண் 


2478 


3 


2.478 x 103 


ய- 


247.8 


2 


2.478x102 


24-78 


2 


1 


2.478x10 


2.478 


1 


0 


2.478 


1 


40 


. 


மடக்கை 


மடக்கை 


பின்னப்பகுதியில் 
முதலில் உள்ள 
பூச்சியங்கள் 


முழு 
எண் 


விஞ்ஞானக் 
குறியீட்டில் 
எண் 


• 2478 


- 1 


• 02478 


1 


-2 


2.478x10-1 
2.478x10-2 
2.478x10-3 


• 002478 


2 


குறை மடக்கை முழு எண்களை 1,2,3 
மரபு . 


என்று குறிப்பது 


(( b ) மடக்கை பின்னம் ( Mantissa ) 


மடக்கை பின்னங்களை அட்டவணைகளிலிருந்து காணலாம் . 


log 2478 ஐ உதாரணமாக எடுத்துக் கொண்டால் , மடக்கை 
எண் = 4 - 1 = 3 . 


இப்பொழுது மடக்கை அட்டவணையில் முதல் நிரலில் 24 - க்கு 
நேராக உள்ள நிறையில் 7 என்ற நிரலுக்குச் சொந்தமான நிர 
லில் உள்ள மதிப்பு 3927 உடன் அதே 24 - க்கு ஆன நிறையின் 
இடை மிச்சங்கள் அல்லது சராசரி வித்தியாசம் ( mean differ 
ence ) 7 - க்குச் சொந்தமான நிரலில் உள்ள 

14 ஐக் கூட்ட 
3941 எனக் கிடைக்கிறது . 


எனவே , log 2478 = 3.3941 ஆகும் . 


1 


( குறிப்பு : 


log 24.78 = 1-3941 


log -002478 = 3-3941 


. 


இதனால் தசமப் புள்ளியைப் பொருட்படுத்தாது , ஒரே அணி 
யாக வரும் எண்களை எடுத்துக்கொண்டால் மடக்கை பின்னம் 
ஒன்றே என்பது தெளிவாகிறது . ) 


! 


41 


2.5 . எதிர் மடக்கைகள் ( Anti - Logarithms ) 

கொடுக்கப்பட்ட மடக்கைக்கு உரித்தான ஓர் எண்ணினையே , 
எதிர் மடக்கை என்கிறோம் . 
உதாரணமாக , log 2.478 = 0.3941 

antilog 0.3941 = 2.478 


முன்பு கண்டபடியே , இங்கு எதிர்மடக்கை அட்டவணையைப் 
பயன்படுத்திக் கொடுக்கப்பட்ட மடக்கை பின்னத்திற்கும் உரிய 
எண்ணினைக காணலாம் . 


உதாரணமாக , antilog 13941- ன் மதிப்பைக் காண்போம் . 
இங்கு 1 ஆனது , மடக்கை முழு எண் ஆகும் . மேலும் -3941 
மடக்கை பின்னமாகும் . எதிர்மடக்கை அட்டவணையிலிருந்து 
3941 என்ற மடக்கை பின்னத்தின் எண்ணாக 2478 கிடைக் 
கிறது . இப்பொழுது மடக்கை முழு எண் 1 என உள்ளதால் , 
அவ்வெண்ணில் முழு எண் பகுதியில் 2 இலக்கங்கள் இருக்கும் . 
அதாவது , 1.3941 ஐ மடக்கையாகக் கொண்ட எண் 24-78 
ஆகும் . 


எனவே , antilog 1.3941 = 24.78 


எடுத்துக்காட்டு 1 : 

2128 37- ல் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை என்ன 


தீர்வு : 


x = 212 x 37 என்க . 


logx = 12 log 2 + 7 log3 

= 12 ( 0-3010 ) +7 x (0.4777 ) 
= 3.6120 + 3.3397 
= 6.9517 


-- 


மடக்கை முழு எண் 6 . 
எனவே , x- ல் உள்ள மொத்த இலக்கங்கள் 7 . 


42 


எடுத்துக்காட்டு 2 : 


2 


. 


738.2 ( 38-747 ) 2 
மதிப்புக் காண்க : 

( 0-9576) ( 8743 ) 
தீர்வு : 

( 738-2) (38-74 ) 
N = 

என்க . 
{0-9576 )2 ( 8743 ) 
.. log N 
= } log 738.2 + 2 log 38-74- Ilog -9576 - log 8743 
= } ( 2 • 8682 ) + 2 ( 1 * 5882 ) - 1 ( 1-9812 ) - (3-9416j 
= 0.9561 + 3.1764-19906 - 3 : 9416 

[ 1 ( 1.9812 ) = 1 ( 2 + 19812 ) = 19906 ) 
= 4.1325- 3.9322 
= 0.2003 


antilog 0.2003 = 1-586 


எனவே , N = 1-586 


கவனிக்க : 


1 


2.7300+ 3.4529 = 6.1829 
2-4819 + 1-6438 = ( 2-1 ) + ( -4819 + 6438 ) 

= 1 + ( 1 • 1257 ) = 2-1257 
1-4819 + 2 + 6438 = ( 1-2 ) + ( 1-1257 ) 

= 0.1257 


2-481982 
2-4819- 3 


= 7.4457 
= 0.8273 


1.4819-3 


6.2435+ 5 


= [ [ - 3 + 2-4819 ) + ?, 
= [ -- 1+ • 8273 ] = 1+ 8273 
= [ [ -10 + 4-2435 ) : 5 ) 
= [ -2 + .8487 ) 
= 2.8487 


43 


பயிற்சி 2.2 . 


எண்கள் 


( 1 ) கீழ்க்காணும் எண்களுக்கு மடக்கை முழு 
கூறுகள் 


( a ) 327 

( e ) 0002 
( b ) 28.3 

( f ) 0.0008 
( C ) 1.0347 

( g ) 0.001307 
{ d ) 0.517 
( 2 ) பின் வரும் எண்களுக்கு மடக்கைப் பின்னம் காண்க : 

( a ) 3-5214 ( b ) 1-318 ( c ) 0.3059 
( 3 ) பின்வரும் எண்களின் மடக்கை காண்க . 
( a ) 124 ( b ) 261 

( c ) 10562 ( d ) 4.3201 
( 4 ) பின்வரும் மடக்கை எண்களுக்கு எதிர் மடக்கை காண்க 0 
( a ) 2.1335 ( b ) 2.5752 

( c ) 0 :5198 


( 5 ) 378 என்பதிலுள்ள மொத்த இலக்கங்கள் எத்தனை ? 


எண்களைச் 


( 6 } கீழே கொடுக்கப்பட்டுள்ள மடக்கை 
சுருக்குகள் 
( a ) 2-8 + 3-1 

( e ) 1-7x5 
( 6 ) 2.9- 5.4 ( f ) 6-4 : 3 

{ c ) 3.4 - 3.8 ( g ) 4.5 * 3 
- ( d ) 2.3- 4.7 


{ 7 ) சரிபார்க்கவும் : 

( a ) 34.71X( 30-3} = 9824 
( b ) ( 2,95312 ) = 

}} = 9-076 


9 + 62 


( c ) 


= 15.84 


( d ) 18675 


= 0.2369 


( e ) ( 1-85x0-027 ) 2 = 00249 


( f ) 138-1x072 = 650 


( 8 ) v2 = u + 2fs என்பதைப் பயன்படுத்தி = 19.7 . 
5.5 , = 247 எனில் , ப என்ன என்று கண்டுபிடிக்க 


3. வரிசை மாற்றங்களும் சேர்வுகளும் 

( Permutations and Combinations ) 


3-1 . 


எண்ணு தனின் அடிப்படை விதி 


அன்றாடம் கமது பிரச்சினை களைத் தீர்க்க முடிவெடுக்கும் 
பொழுது , பல்வேறு மாற்றுத் தீர்வைகளைப் பற்றி ஆய்ந்து , 
சூழ்நிலைக் கேற்ற மிகப் பொருத்தமான தீர்வைத் தேர்ந்தெடுக் 
கின்றோம் . அது பொழுது , சில அடிப்படைக் கணித தத்துவங் 
களைப் பயன்படுத்த முற்படுகின்றோம் . 


ஒரு நாணயத்தைச் சுண்டும் பொழுது தலையா , பூவா எனக் 
காண்பதிலுள்ள ஆர்வம் என்று குறையும் ? இங்கு இரு தீர்வு 
கள் அல்லது விளைவுகள் உள்ளன . நீள் செவ்வுக வடிவ தாயக் 
கட்டையை உருட்டும் பொழுது , நான்கு மாறுபட்ட விளைவுகள் 
ஏற்படும் . 1 முதல் 6 என்ற எண்கள் குறித்த கன 

சதுரக் 
கட்டையை உருட்டினால் , ஆறு வித விளைவுகளை எதிர்பார்க்கலாம் 
என்பது நேரிடை . 

ஓர் அலுவலகத்தில் காலியாக உள்ள இரு 
பணியிடங்கட்கு நால்வர் மனுச் செய்தால் , எத்தனை விதங்களில் 
காலியிடங்களை நிரப்பலாம் ! 9 பேர்களைக் கொண்ட ஒரு குழுவி 
லிருந்து , 6 பேர் கொண்ட கைப்பந்துக் குழுவைத் தேர்ந்தெடுக்க , 
எத்தனை மாறுபட்ட வழிகள் உண்டு ? இத்தகைய சுவைமிக்க 
கேள் விகட்கு விடை காணும் முறையினைக் காண்போம் . 


E 


ஒரு கல்லூரியில் 5 பேச்சாளர்கள் உள்ளனர் , 


D = { குமார் , முத்து , பாலு , சுதா , வசந்தி } 
ஒரு போட்டிக்கு மாணவரில் ஒருவரையும் , மாணவியரில் 
ருவரையும் தெரிவு செய்யவேண்டும் . எத்தனைவிதக் குழுக்கள் 
தெரிந்தெடுக்கலாம் ? மாணவர் கணம் மூவரையும் , மாணவியர் 
கணம் இருவரையும் கொண்டுள்ளதால் , வேண்டிய தீர்வு அக் 


46 


கணங்களின் குறுக்குப் பெருக்கற் கணம் என முன்னர் கண்டுள் 


D 


வீர்கள் . 


{ ( கு , சு ) , ( கு , வ ) , ( மு , சு ) , ( மு , வ ) , ( பா , சு ) , ( பா , வ } } 
இதனைச் செடிப்படம் மூலமும் குறிக்கலாம் . 


சுதா 


குமார் 


வசந்தி 


சுதா 


முத்து 


வசந்தி 


சுதா , 


பாலு 


வசந்தி 


படம் 3-1 


எனவே , செடிப் படத்திலிருந்து ஒரு மாணவனும் , ஒரு 
மாணவியும் உள்ளவாறு 6 குழுக்கள் அமைக்கலாம் 

அமைக்கலாம் என்பது 
புலப்படுகிறது . அக் குழுக்கள் : 

குமார் , சுதா 
குமார் , வசந்தி 
முத்து , சுதா 
முத்து , வசந்தி 
பாலு , 

வசந்தி 
என்று சோடிகள் கொண்டிருக்கும் . முதலில் மாணவியரையும் ,, 
பிறகு, மாணவரையும் தெரிந்தெடுப்பதாகக் கொண்டாலும் , மேலே 
குறிப்பிட்ட நபர்களைக் கொண்ட ஆறு குழுக்களே கிடைக்கும் 
என்பது தெளிவு . 


சுதா 


பாலு , 


. 


47 


எடுத்துக்காட்டு : 
மேற்கண்ட எடுத்துக்காட்டில் உள்ள 

கணம் 

D ஐக் 
கொண்டு ஒரு தலைவரும் ஒரு செயலரும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் 
எத்தனை வெவ்வேறான வழிகளில் தேர்ந்தெடுக்கப்படலாம் ? 


தீர்வு : நிலை 1 : 

கணம் D- லிருந்து , ஒரு தலைவரை ஐந்து வழிகளில் தேர்ந் 
தெடுக்கலாம் . 


நிலை 2 

ஒரு செயலரை , கணம் D- லிருந்து தலைவராகத் தேர்ந் 
தெடுக்கப்பட்டவர் நீங்கலாக உள்ள மீதி நால்வரில் இருந்து தான் 
தேர்ந்தெடுக்க முடியும் . எனவே , இதனை நான்கு வழிகளில் 
செய்யலாம் , 

ஒரு தலைவரை 5 வழிகளில் தேர்ந்தெடுத்த பின்னர் , மீதி 
யுள்ள நாலவரில் ஒருவரைச் செயலராக 4 வழிகளில் தேர்ந்தெடுப் 
பதால் , மொததம் 5 x 4 = 20 வழிகளில் ஒரு தலைவரையும் , ஒரு 
செயலரையும் தேர்ந்தெடுக்கலாம் , 

இதனைச் செடிப்படம் மூலம் சோதனை செய்யலாம் . 
தலைவர் 

செயலாளர் தலைவர் 

செயலாளர் 
முத்து 

குமார் 


1 


முத்து 


பாலு 


குமார் 


பாலு 


சுதா 
வசந்தி 


வசந்தி 


குமார் 


முத்து 


பாலு 


குமார் 


முத்து 


வசந்தி 


சுதா 


பாலு 


வசந்தி 


சுதா 


முத்து 


குமா 


பாறு 


சுதா 


வசந்தி 


படம் 3-2 


48 


மேற்கண்டவற்றினின்று பின்வரும் உண்மையினைப் பெற 
இயலுகின்றது - 


ஒரு செயலைத் தனித்து m வழிகளிலும் , இரண்டாவது செய 
லைத் தனித்து n வழிகளிலும் செய்ய முடியுமானால் , இரு செயல் 
களையும் ஒருங்கே W X வழிகளில் செய்யலாம் : 


பல்வேறு செயல்கள் உள்ள பொழுது , இவ்வுண்மையின் 
மூலம் அச் செயல்களை ஒருங்கே mxnxx 

X வழிகளில் 
செய்யலாம் எனப் பெறலாம் . இது எண்ணுதலின் அடிப்படை 
விதி எனக் கூறப்படும் . 


எடுத்துக்காட்டு 2 : 


ஒரு சங்கத்தின செயற்குழுவில் 5 பேர் உள்ளனர் . வாரங் 
தோறும் நடைபெறும் கூட்டமொன்றிற்கு அவர்களில் ஒருவர் 
அனுப்பப்பட வேண்டும் . இரண்டு வாரங்களில் பங்கு கொண் 
டோர் சோடி எத்தனை முறைகளில் அமையும் ? 


தீர்வு : 

கொடுக்கப்பட்ட நிபந்தனையிலிருந்து ஓர் உறுப்பினரேகூட 
இரு கூட்டங்களுக்கும் செல்லலாம் எனக் கவனிக்கவும் . 


செயல்கள் 


தனித்த மொத்த 

வழிகள் 


முதல் கூட்டத்திற்கு உறுப்பினரைத் 
தேர்ந்து எடுத்து அனுப்புதல் 


5 . 


இரண்டாவது கூட்டத்திற்கு உறுப் 
பினரைத் தேர்ந்தெடுத்து அனுப்பு 
தல் 


5 


எனவே , எண்ணுதல் அடிப்படை 
விதிகளின்படி மொத்த வழிகள் 


5x5 = 25 


49 


எடுத்துக்காட்டு 1 : 


1 , 2 , 3 , 4 , 5 , 6 , எண்களைப் பயன்படுத்தி , எத்தனை வெல் 
வேறான 2 உறுப்புகள் உள்ள , மூன்றிலக்க எண்கள் பெற இயலும் , 
எனக் காண்க . 


செயல்கள் 


தனித்த வழிகள் 


முதல் இலக்கத்திற்கான எண்ணைப் 
பொறுக்கி எடுத்தல் . ( கொடுக் 
கப்பட்ட ஆறு எண்களில் எதை 
யுமே தேர்ந்தெடுக்கலாம் .) 


6 


எண் 


-- 


அடுத்த , இலக்கத்திற்கான 
ணைப் பொறுக்குதல் . ( முதல் இலக் 
கத்திற்குத் தேர்ந்தெடுத்த எண் 
ணைத் தவிர மீதியுள்ள 5 எண் 
களில் எதையேனும் ஒன்றினைத் 
தேர்ந்தெடுக்கலாம் . ) 


5 


கடைசி இலக்கத்திற்கான எண்ணைப் 
பொறுக்கி எடுத்தல் . ( முதல் 
இரண்டு இலக்கங்கட்குத் தேர்ந் 
தெடுத்த 

இரண்டு எண்கள் 
போக , மீதியுள்ள 4 எண்களில் 
ஒன்றிலிருந்து தேர்வு செய்ய 
லாம் . ) 


4 


. 


மூன்றிலக்க எண்கள் உருவாக்கும் முறைகள் = 6x5x4 

= 120 


அல்லது 6 எண்களிலிருந்து 120 மாறுபட்ட மூன்றிலக்க 
எண்களை உருவாக்கலாம் . 


50 


பயிற்சி 3-1 


( 1 ) A , B , C என்ற உச்சிகளைக் கொண்டு , எததனை / முக 
கோணங்கள் அமைக்கலாம் ? 


( 2 ) கோவைக்கும் ஈரோட்டிற்கும் இடையே மூன்று தடங் 
களும் , ஈரோட்டிற்கும் சேலத்திற்கும் இடையே இரு தடங் 
களும் இருப்பின் எத்தனை மாறுபட்ட வழிகளில் சேலத்திலிருந்து 
கோவையை அடையலாம் ? 


( 3 ) ஒரு குழுமத்தில் 12 உறுப்பினர்கள் உள்ளனர் . இவர்களி 
லிருந்து ஒரு தலைவர் , ஒரு செயலர் , ஒரு பொருளர் ஆகியவர் 
களை எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் ? 


( 4 ) சிவப்பு , மஞ்சள் , ஊதா , பச்சை நிறங்களையுடைய 
கொடிகளைப் பயன்படுத்தி ஒரு சாரணன் இரு கைகளிலும் ஒவ் 
வொரு கொடியைப் பிடித்துக்கொண்டு சைகை காட்டினால் , 
மொத்தம் எத்தனை விதமான சைகைக் குறிகளைச் செய்து காட்ட 
லாம் எனக காண்க . 
( 5 ) { a , b , c , d } கணத்தின் உடகணமாக 3 உ 

3 உறுப்புகள் 
கொண்ட உட்கணங்கள் எத்தனை ? 

( 6 ) ஒரு நாணயத்தை மூன்று முறை சுண்டிக் கிடைத்த 
விளைவுகள் குறித்துக் கொள்ளப்பட்டது எனில் , எத்தனை விதமான 
விளைவுகள் கிடைத்திருக்கும் என்றும் n தடவைகள் சுண்டப்பட் 
டிருப்பின் கிடைக்கப் பெறும் விளைவுகள் எத்தனை என்றும் , 
காண்க . 


எத்தனை 


( 7 ) K = { 1 , 2 , 3 , 4 , 5 } என்ற கணத்தைப் பயன்படுத்தி , 
ஓர் எண்ணை ஒரு தடவைக்குமேல் பயன்படுத்தினால் , 
இரு இலக்க எண்கள் கிடைக்கும் என்று காண்க . ஓர் எண்ணை 
ஒரு முறையே பயன்படுத்தலாம் என்று நிபந்தனை விதித்தால 
எத்தனை இரு இலக்க எண்கள் கிடைக்கும் என்றும் காண்க . 


( 8 ) V = { a , e , i , 0 , u } என்ற உயிர் எழுத்துகள் கணத்தி 
லிருந்து , ஓர் எழுத்தை ஒரு தடவைக்கு மேல் 

{ i ) பயன்படுத்தாமலும் , 
( ii ) பயன்படுத்தியும் எத்தனை 5 எழுத்துகள் கொண்ட 


1 


51 


} 


சொற்கள் 

காணலாம் ? 
தேவையில்லை . ) 


( சொற்களுக்குப் பொருளிருக்கத் 


( 9 ) ஒரு வர்த்தக அனுமதிச் சீட்டின் அடையாளக் குறியில் 
முதல் பகுதி ஓர் ஆங்கில எழுத்தாகும் . அடுத்த பகுதி மூன்றிலக்க 
எண்ணாகும் . எண் பகுதி ) -ல் தொடங்கக்கூடாதென்றால் , எத் 
தனை அனுமதிச் சீட்டுகள் பெற முடியும் ? 


3.2 . வரிசை மாற்றங்கள் 


D = { முத்து , குமார் , பாலு , சுதா , வசந்தி } என்ற சென்ற 
பகுதியில் எடுத்துக்கொண்ட கணத்தை எடுத்துக் கொள்வோம் . 
இதிலிருந்து , முன்பு ஒரு தலைவரும் , செயலரும் தேர்ந்தெடுக்கும் 
மொத்த முறை 20 எனக் கண்டோம் . அப்பொழுது , தலைவராக 
வருவதற்கு 5 வாய்ப்புகள் என்றும் , அவ்வாறு கிடைக்கப்பெற்ற 
ஒவ்வொரு வாய்ப்பிற்கும் 4 விதங்களில் செயலர்களை த தேர்ந் 
தெடுக்கலாம் என்றும் கண்டோம் . 


இங்கு , இதனை யே கணம் D- ன் உறுப்புகள் ஒரே சமயத் 
தில் இரண்டினைப் பயன்படுத்த 5x 4 = 20 வரிசை மாற்றங்கள் 
கிடைத்தது என்கிறோம் , இவ்வாறு கிடைக்கப்பெற்ற 20 வழி 
களிலும் , முதல் நபர் தலைவராகவும் , இரண்டாமவர் செயல 
ராகவும் இருந்தனர் . எந்த வரிசையில் தேர்ந்தெடுத்தோம் 
என்பது முக்கியமாகிறது . 


எனவே , கொடுக்கப்பட்ட ஒரு கணத்தின் உறுப்புகளைப் 
பயன்படுத்தித் தேவையான வரிசையில் உறுப்புகளை அமைத்தலை 
வரிசை மாற்றம் என்கிறோம் . மேற்கண்ட உதாரணத்தில் 
வரிசை மாற்றமாக ஐந்து பொருள்களிலிருந்து இரண்டு பொருள் 
களை எடுத்தலைப்பற்றி ஆராய்ந்தோம் . இதனை 5P2 = 20 என்ற 
குறியீட்டால் குறிப்பிடுகிறோம் . 5P2 எனில் , ஐந்து பொருள்களில் 
இருந்து இரண்டு பொருள்களை ஒரே சமயத்தில் எடுத்தல் என்ப 
தாகும் . 


பொதுவாக , P. என்பது n பொருள்களிலிருந்து ஒரே 
சமயத்தில் r பொருள்களை எடுத்தல் என்பதாகும் . இப்பொழுது 
P- க்கான வாய்பாட்டைக் காணும் முறையைக் காணலாம் . 


52 


ந , என்பது ) பொருள்களிலிருந்து காலிடங்களை 
நிரப்புதலுக்குச் சமமாகும் . 


செயல்கள் 


தனித்த வழிகள் 


முதல் 


இடத்தை n பொருள்களி 
லிருந்து ஏதாவது ஒரு பொருளை 
n விதங்களில் எடுத்து நிரப்ப 
லாம் . 


1 


இரண்டாவது இடத்தை மீதியுள்ள 
( n - 1 ) பொருள்களிலிருந்து ஏதா 
வது ஒரு பொருளை ( n - 1 ) விகி 
தங்களில் எடுத்து நிரப்பலாம் . 


1 


1--2 


மூன்றாவது இடத்தை மீதியுள்ள 
( n - 2 ) பொருள்களிலிருந்து ஏதா 
வது ஒரு பொருளை (n - 2 ) விகி 
தங்களில் எடுத்து நிரப்பலாம் . 


( r - 1 ) இடங்கள் முன்பே நிரப்பப் 
பட்டு இருப்பின் } r ஆவது இடத்தை 
n- ( r - 1 ) பொருள்களிலிருந்து 
ஏதாவது ஒரு பொருளை ( n - r - 1 ) 
விதங்களில் எடுத்து நிரப்பலாம் , 


n- ( r - 1 ) 
= i - r + 1 


எனவே , n பொருள்களிலிருந்து - பொருள்கள் வரிசைப் 
படுத்தும் மாற்று முறைகள் 


n ( n - 1 ) ( 1 - 2) .... (n - r - T ) ஆகும் 


ஆகவே , P = n (n - 1y (n- 2 ) ...... ( x - r - 1 ) 

= n ( n - 1 ) ( n - 2 ) ...... ( n - r + 1 ) 


இங்கு , n , r இரண்டும் முழு எண்கள் , kar ஆகும் . 


53 


( குறிப்பு : 

nPr = n ( n - 1 ) ( N - 2 )......... ( n - r + 1 ) -ல் இடது பக்கம் 
உறுப்புகள் உள்ளன .) 


எடுத்துக்காட்டு 

1 முதல் 9 வரையிலுள்ள இயல் எண்களைப் பயன்படுத்தி , 
வெவ்வேறான எண்களைக் கொண்ட மூன்று இலக்கங்களாலான 
அனுமதி தகடுகள் எத்தனை ? 


தீர்வு : 

9 பொருள்களிலிருந்து 3 பொருள்களை , ஒரே சமயத்தில் 
எடுக்கவேண்டும் . 


gP, = 9x 8 x 7 = 504 
P. அல்லது ! 


முறைகளைக் 


nPa என்பது , 1 பொருள்களிலிருந்து , ஒரே சமயத்தில் n 
பொருள்களை வரிசைப்படுத்தும் 

குறிக்கும் . 
உதாரணமாக , ஐந்து பேர் ஒரு வரிசையில் எத்தனை விதமாக 
கிற்கலாம் என்பதும் , 5 பொருள்களிலிருந்து ஒரே சமயத்தில் 
5 பொருள்களை வரிசைப்படுத்துதல் என்பதும் ஒன்றே . 


( அ - து . ) sPs = 5x4x 3 x 2 x 1 = 120 

எனவே , n பொருள்களிலிருந்து n பொருள்களை ஒரே சம 
யததில வரிசைப்படுத்துவதாக வைத்துக் கொண்டால் , 


4 


nºn = n ( n - 1 ) ( 1 – 2 ) ... . ( n - 1 - 1 ) 

= n ( 11- 1 ) ( 11- 2 ) ... .. { n - H + 1 ) 
nPs = n { n - 1 } {1- 2 ) ... .3.2.1 


( 


| 


( இங்கு 
குறியீடு 


து பக்கத்தில் 1 உறுப்புகள் உள்ளன . ) 


1 - லிருந்து 


n வரையுள்ள எல்லா எண்களையும் தொடர்ச்சி 
யாகப பெருக்குதலை L1 அல்லது n ! [ n- ன் காரணீயப் பெருக் 


54 


கல் அல்லது பேக்டோரியல் n என வாசிக்க வேண்டும் . ) என்ற 
குறியீட்டால் குறிப்பிடுகின்றோம் . 


அதாவது 5 ! = 5x4 x 3 x 2x1 


4 ! = 4 x3x2x1 


3 ! = 3x2x1 


2 ! = 2x 1 

2 


1 ! = 1 . 


( 


மேலும் 5 = 5x4 ! 


= 5X4x3 ! 


. 


= 5x 4 x3x2 ! 


- 


5x4 x3x2x1! 


என்பது வெளிப்படை . 


எனவே , n ! = n ( n- 1 ) ! 


என எழுதலாம் . 


மேலும் 0 ! = 1 என்று நாம் வரையறை செய்து கொண்டு 

L1 = 1.0 ! என்றவாறு எழுதலாம் .. 


பேக்டோரியல் குறியீட்டுப்படி , 
வாய்பாடுகளை 


வரிசை 


மாற்றத்தின் 


. 


( 1 ) npr = h ! என்றும் 


( 2 ) npr = n ( 11-1 ) ( n - 2 ) ...... ( n - r + 1 } 


n ( n - 1) ...... (n - r + 1 ) ( n - r ) ( n - r - 1 )...... 3.2.1 

( n - r ) ( n - r - 1 ) ... 3.2.1 


m ! 


P. = 


- 


என்றும் எடுத்துக் கொள்ளலாம் . 


55 


எடுத்துக்காட்டு 2 : 

9.P3- ன் மதிப்பை இரு வழிகளில் காண்க . 
தீர்வு : 

P3 = 8X7x6 


8 ! 


8 ! 
மேலும் , 8P3 = 

( 8-3 ) ! 

5 ! 
87.6.5.4.3.2.1 

1 2 3 4 5 


= 8 x 7 x 6 


எடுத்துக்காட்டு 

0 , 1 , 2 , 3 , 4 , 5 என்ற எண்களைப் பயன்படுத்தி ( ஓர் எண் 
ணில் இவற்றை ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்தாதவாறு ) எத் 
தனை எண்களை உருவாக்கலாம் ? அவற்றில் எத்தனை எண்கள் 
3000 ஐ விட அதிகமானவை ? 


கிடைக் 


( i ) நாம் முதலில் எத்தனை 6 இலக்க எண்கள் 
கின்றன எனக் கண்டுபிடிப்போம் . 

அவை 6P6 = 6 ! ஆகும் . 


ஆனால் 6P6 எண்களில் 0 முதல் இலக்கமாக வரும் எண் 
களை விலக்க வேண்டும் . அதாவது 0 முதல் இலக்கம் எனில் மீதி 
5 இலக்கங்களையும் , மீதியுள்ள 1 , 2 , 3 , 4 , 5 எண்களைக் கொண்டு 
5.P ; வழிகளில் நிரப்பலாம் . எனவே , முதல் இலக்கமாக 0 இல் 
லாத ஆறு இலக்க எண்கள் 

= 8Ps - Ps 


= 6 ! - 5 ! 


= 6.5 ! - 5 ! = 5 ! 16 - 1 ) = 5.5 ! = 600 


இது போன்று , 

5 இலக்க எண்கள் = 
4 இலக்க எண்கள் - 
3 இலக்க எண்கள் = 


6.Ps - 5P4 = 600 
8P4-5P3 = 300 
8.P3-5P = 100 


. 


56 


4 


2 இலக்க எண்கள் = P. - 5P , = 25 
1 இலக்க எண்கள் = 

P1 -sPo = , 5 
எனக் காணலாம் . 


5 


எனவே , மொத்த எண்கள் = 1630 . 

( ii ) 600 , ஆறு இலக்க எண்களும் , 600 ஐந்து இலக்க 
எண் களும் , 10,000 - க்கும் மேற்பட்டவையாதலால் 3000 ஐ விட 
அதிகமான மதிப்புடையவையாகும் . 


3000 ஐ விட அதிக மதிப்புடைய 4 இலக்க எண்கள் எத்தனை 
எனக் காண்போம் . 


4 


இவ்வெண்கள் . 3 , 4 , 5 ஆகிய மூன்று எண்களை மட்டும் 
முதலில் கொண்டதாக இருக்கவேண்டும் . எனவே , இங்கு , 
முதல் இலக்கத்தினை 3 தனித்த வழிகளாலும் , மீதியுள்ள 5 எண் 
களைக் கொண்டு , மீதியுள்ள மூன்று ஸ்தானங்களையும் ,, 5P3 
தனித்த வழிகளிலும் , அமைத்து 3000 ஐ விட அதிகமான எண் 

கணக்கிடலாம் . எனவே , மொத்த எண்களின் எண் 
ணிக்கை = 3X 5P3 = 180 . 


களைக் 


* 3000 ஐவிட அதிகமான மதிப்புடைய எண்களின் 
எண்ணிக்கை = 600 + 600 + 180 


= 1380 


எடுத்துக்காட்டு 

பொருளியல் நூல்கள் ஆறு , கணித நூல்கள் மூன்று , 
வரலாற்று நூல்கள் இரண்டு ஆகியவற்றைத் துறைப்படி பரிந்து 
பின் எத்தனை விகிதங்களில் வரிசைப்படுத்தலாம் ? 


. 


தீர்வு 

ஒரே இயல் நூல்களை ஒரு தொகுதியாகச் செய்து கொள்க . 


57 


செயல்கள் 


தனித்த வழிகள் 


பொருளியல் நூல் ஆறை ஒரு 
தொகுதி . ( வரிசை ) யாக்குதல் 


GPs = 720 


கணித நூல் 3 ஐ ஒரு தொகுதி 
( வரிசை ) யாக்குதல் 


3.P3 = 6 


சரித்திர நூல் 2 ஐ ஒரு தொகுதி 
( வரிசை ) யாக்குதல் 


2P2 = 2 


மூன்று 

தொகுதிகளையும் ஒரு 
தொகுதி ( வரிசை ) யாக்குதல் 


3.P3 = 6 


வரிசையாக அடுக்க 720x6x2x 6 = 51840 மொத்த 
வழிகள் உண்டு . 
எடுத்துக்காட்டு 

ஒரு வட்ட மேஜையைச் சுற்றி 8 மாணவர்கள் எத்தனை வித 
மான சார் வரிசைகளில் அமரலாம் ? 
தீர்வு : 
இத்தகைய கணக்குகளில் , முதலில் 

முதலில் ஒரு மாணவனுக்கு 
ஓரிடத்தை ஒதுக்கி , அதை நிலையான தாக்கிக் கொள்ளவும் . சார் 
வரிசையையே நாம் காணப்போவதால் , முதலில் ஒதுக்கிய இடம் 
எவ்விடமானாலும் , அதைப் பொருட்படுத்தத் தேவையில்லை . 

மீதியுள்ள 7 மாணவர்களைக் கொண் P , வழிகளில் 
பூர்த்தி செய்யலாம் . எனவே , எட்டு இடங்களிலும் P , 
அதாவது 7 ! = 5740 வழிகளில் மாணவர்களை அமர வைக்கலாம் . 


( குறிப்பு : 

வட்ட வரிசை மாற்றத்திற்கு மேற்கண்ட் கணக்கு ஓர் 
உதாரணம் ஆகும் . இதிலிருந்து n பொருள்களை நேர் வரிசை 


58 


மாற்றத்தில் அமைத்தால் கிடைக்கும் வழிகள் n ! ஆனால் , வரிசை 
மாற்றத்தில் n பொருள்களை அமைத்தால் கிடைக்கும் வழிகள் 
{ 11-1 ) ! என்பது குறிப்பிடத்தக்கது . ) 
எடுத்துக்காட்டு 

bell என்ற வார்த்தையைப் பயன்படுத்தி எத்தனை வெவ் 

ன 4 எழுத்துகள் உள்ள வார்த்தைகள் காணலாம் ? 
தீர்வு : 

( i ) p என்பது தேவையான வரிசை மாற்றங்கள் என்க . 
( ii ) ( b , e , 14 , 12 ) என்பதை 4 வெவ்வேறான எழுத்துகள் 

எடுத்துக் கொள்வோம் . இந்த 4 எழுத்துகளையும் பயன் 
படுத்தி 4 எழுத்து வார்த்தையை 4 ! வழிகளில் காணலாம் . 


வேறான 


என 


செயல்கள் 


தனித்த வழிகள் 


b , e , 1 , 1 எழுத்துகளைக் கொண்டு 
வரிசை மாற்றங்கள் செய்தல் 


p 


2 ! 


-களை 1 , 12 என்ற எழுத்துகளால் 
மாற்றி அமைத்தல் 


ஃ px2 ! 


II 


4 ! 


4 ! 
p = 

2 ! 


// 


24 

= 12 
2 


. 


பயிற்சி 3-2 . 
( 1 ) -ன் மதிப்புக் காண்க . 
( a ) nps = 42x nP3 
mp4 

5 
( b ) 

( n > 4 ) 
( n - 1 ) p4 3 
( c ) ps : P3 = 2 : 1 
( 2 ) ஒரு கடற்படைப் பிரிவினரிடம் 8 கொடிகள் வெவ்வேறு 
நிறத்தில் உண்டு . ஒரு சமயத்தில் 3 கொடிகளை ஒன்றன்கீழ் 


59 


ஒன்றாகக் கொடிக்கம்பத்தில் பறக்க விடுவதின் மூலம் எத்தனை 
வகைச் சமிக்ஞைகள் அனுப்பலாம் ? 


( 3 ) 9 நபர்கள் விளையாடும் மட்டைப் பந்து ஆட்டத்தில் 
பந்தை அடிக்கும் ஆட்டக்காரர்களின் வரிசைகள் எத்தனை ? 


( 4 ) 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7 ஆகிய எண்களைக் கொண்டு 
உருவாக்கக் கூடிய மூன்று இலக்க இரட்டைப் படை எண்கள் 
எத்தனை ? எந்த எண்ணும் ஓர் எண்ணில் ஒரே தடவைதான் வர 
வேண்டும் . 


( 5 ) 0 , 1 , 2 , 3 , 4 எண்களைப் பயன்படுத்தி 1000 - க்கும் ,. 
4000 - க்கும் இடையில் அமையும் எண்கள எத்தனை ? 
இவக்கமும் ஓர் எண்ணில் ஒரே தடவைதான் வரவேண்டும் . 


எந்த 


( 6 ) ஒரு தடவைக்கு மேல் பயன்படுத்தாது , 12 , 3 , 4 , 5 , 6 
இலக்கங்களைக் கொண்டு ( 1 ) 5 ஆல் ( ii ) 25 ஆல் வகுபடும் 
எண்களின் மொத்த எண்ணிக்கை என்ன ? 


( 7 ) எல்லா இலக்கங்களையும் பயன்படுத்தி 1 , 3 , 5 , 7 , 9 
ஆகியவற்றிலிருந்து எத்தனை வேறுபட்ட எண்களை உண்டாக்க 
முடியும் ? அவற்றின் கூட்டல் தொகை என்ன ? 


( 8 ) எந்த இரு சிறுமியர்களும் சேர்ந்து அமராதவாறு 6 சிறு 
வர்களையும் , 4 சிறுமிகளையும் வரிசையாக அமரச் செய்யும் 
விதங்கள் எத்தனை ? 


( 9 ) ஒரு குடும்பத்திலுள்ள 4 சகோதரர்கள் , 3 சகோதரி 
கள் யாவரும் ஒரே வரிசையில் ( எப்பொழுதும் சகோதரிகள் ஒன் 
நாகவே உட்கார வேண்டும் என்றால் ) எத்தனை விதங்களில் உட் 
காரலாம் ? 


- 


( 10 ) ஒரு தேர்விற்குள்ள 6 கேள்வித் தாள்களில் 2 கணித 
பாடததை யொட்டியவை . கணிதத் தாள்கள் அடுத்து , அடுத்து 
வராதபடி எத்தனை 

விதங்களில் தேர்வுக் கால அட்டவணை 
தயாரிக்கலாம் ? 


( 11 ) கணித நூல்கள் 7 , பௌதிக நூல்கள் 4 , வேதியியல் 
நூல்கள் 2 இவற்றை ஓர் அலமாரியில் அடுக்குகிறோம் . ஒரே 


60 


பாடநூல்கள் அடுத்தடுத்து இருக்க வேண்டுமானால் , எத்தனை 
விதங்களில் அடுக்கலாம் ? 


உயிர் 


( 12 ) STRANGE என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துகளை 
எழுத்துகள் , ஒற்றைப்படை இடங்களில் 

வருமாறு 
அமைத்து எத்தனை வார்த்தைகள் அமைக்கலாம் ? 


1 


( 13 ) 1 , 2 , 3 , 4 ஆகிய இலக்கங்களைப் பயன்படுத்தி ( ஓர் 
எண்ணில் ஓர் இலக்கம் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை வராமல் ) , 
சாத்தியமான எல்லா எண்களையும் அமைத்து ஏற்ற வரிசைப்படுத் 
துகையில் , 3241 எத்தனையாவது இடம்பெறும் ? 


( 14 ) 0,5,6,7,8 என்பவற்றை ஒரு தடவைக்கு மேல் 
பயன்படுத்தாமல் எத்தனை எண்கள் கண்டுபிடிக்கலாம் ? 


( 15 ) nPx = ( n - r + 1 ) (, nPr - 1 ) என நிரூபிக்க . 


( 16 ) ( a ) ஒரு மேஜையைச் சுற்றி ஓர் உபசரிப்பாளரும் 
4 விருந்தினரும் , எத்தனை சார் வரிசைகளில் உட்காரலாம் ? 

( b ) உபசரிப்பாளர் தன் விருப்பம்போல் அமர்ந்த பின்பு , 
எத்தனை விதங்களில் விருந்தினரை அமர வைக்கலாம் ? 

( 17 ) ஒரு வரிசையில் பையன்களும் , பெண்களும் மாறி , மாறி 
வரும்படி நிற்கின்றனர் . 5 பையன்கள் , 5 பெண்கள் இருந்தார்க 
ளெனில் , எத்தனை விதங்களில் அவர்கள் நிற்கலாம் ? அவர்கள் 
அதேபோன்று ஒரு வட்டமாக நின்றால் , எத்தனை விதங்களில் 
நிற்கலாம் ? 


3-3 . சேர்வுகள் ( Combinations ) 


. 


வரிசை மாற்றத்தில் வரிசையின் அமைப்பில் உள்ள ஒவ் 
வொரு பொருளின் இட அமைப்பு முக்கியத்துவம் பெறுகிறது . 
உதாரணமாக 1 , 2 , 3 , 4 என்ற எண்களைக் கொண்டு , இரண்டு 
இலக்க எண்கள் அமைப்பதில 31 - ம் , 13 - ம் வெவ்வேறான தனிய 
பட்ட எண்கள் எனக் காண்கிறோம் . 


பல சமயங்களில் , இவ்விட அமைப்பு பொருந்துவதில்லை. 
எனக் காணலாம் . ஒரு விருந்திற்கு அழைக்கப்பட்டவர் 4 - ம் 


61 


B- ம் என்பதும் உ - ம் , A- ம் என்பதும் ஒரே சோடி மனிதர்களைக் 
குறிக்கிறது அல்லவா ? இட அமைப்புப் பொருந்தாத மாற்றங்கள் 
சேர்வுகள் எனப்படும் . 


எடுத்துக்காட்டு 

S = { a , b , c } என்ற கணத்தின் உபகணமாக இரு உறுப் 
புள்ள கணங்கள் 

எத்தனை கிடைக்கும் ? எத்தனை வரிசைச் 
சோடிகள் எனவும் காண்க . 


தீர்வு : 


( i ) முதல் பகுதியில் அமைக்கப்படும் சேர்க்கைகளைக் காணல் 
வேண்டும் . { a , b } , { 9 , a } இரண்டும் ஒரே கணத்தைக் குறிக் 
கும் எனபதை அறிவோம் . 


எனவே , { a , b } , { a , c } , { b , c } என்ற மூன்று இரு உறுப்புக் 
கணங்கள் கிடைக்கின்றன . 


( ii ) வரிசைச் சோடியில் இட அமைப்புப் பொருந்துமாதலால் 
( a , b ) , ( b , a ) இவை மாறுபட்ட வரிசைச் 

சோடிகளாகும் 
என்பதையும் காண்க . 


எனவே , முதற் பகுதியில் உள்ள ஒவ்வொரு உட் கணத்தை 
யும் , இரு வரிசை செய்யப்பட்ட சோடிகளாக அமைக்க இயலும் . 


மொத்தம் 3 x 2 = 6 வரிசைச் சோடிகள் கிடைக்கும் . 


சேர்க்கைக் குறியீடு 


| 


3 பொருள்களிலிருந்து 2 பொருள்களை 3 விதங்களில் 
எடுக்கலாம் . 

இதனையே குறியீட்டில் 32 அல்லது ( 3 ) என்று 
குறிப்பிடுகின்றோம் . [ 3C2 ஐ 3 பொருள்களிலிருந்து இரண்டு 
இரண்டாக எடுத்தல் எனப்பொருள் கொள்ள வேண்டும் .) 


பொதுவாக , அல்லது ( " ) என்பது n பொருள்களிலிருந்து 
| பொருள்களை ஒரே தடவையில் எடுக்கும் வெவ்வேறு முறை 
களின் எண்ணிக்கையைக் குறிக்கிறது . 


62 


எடுத்துக்காட்டு 

< c3 , 4P3 இவை எவ்வகையில் தொடர்பு கொண்டவை ? 
தீர்வு : 

கொடுக்கப்பட்ட கணம் { a , b , c , d } என்க . முதலில் 
4 பொருள்களிலிருந்து 3 பொருள்களை ( C3 வழிகளில் எடுக்கலாம் . 
அவ்வாறு எடுக்கப்பட்ட ஒரு சேர்க்கை { a , b , c } - யினை எடுத்துக் 
கொள் . இச் சேர்க்கையிலுள்ள உறுப்புகளின் இடத்திற்கு முக்கி 
யத்துவம் கொடுப்பின் இம் மூன்று உறுப்புகளையும் 3p3 = 3 ! வழி 
களில் வரிசை மாற்றி அமைக்கலாம் . 

ஆனால் , மொத்தம் 4c3 சேர்வுகள் உள்ளன . ஒவ்வொரு 
சேர்வுக்கும் 3 ! வரிசை மாற்றங்கள் செய்ய மொத்தம் 43X3 ! 
வரிசை மாற்றங்கள் கிடைக்கின்றன . ஆனால் , வரையறைப்படி 
4P3 வரிசை மாற்றங்களுக்குச் சமம் . 

. 4P3 

4P3 = 4C3X3 ! 
C.- ன் மதிப்பு காண் 

n பொருள்களிலிருந்து r பொருள்களை ne , வழிகளில் சேர்வு 
களாக எழுதலாம் . இதில் உள்ள ஒவ்வொரு சேர்விலும் r 
உறுப்புகள் உண்டு. எனவே , அந்த r உறுப்புகளையும் வரிசை 
களில் r வழிகளில் மாற்றி அமைக்கலாம் . 


எனவே , சேர்க்கைகளையும் xr ! வழிகளில் வரிசை 
களாக மாற்றி எழுதலாம் . 

ng r ! = npr 

np . 
nC = 


nPr = n ( 11-1) ( 1-2) ...... ( n - r + 1 ) 

! 
( 11 - r ) ! 
11 ! 

n ( n - 1 ) { n - 2 ) ...... ( n - r + 1 ) 
n = 
{ n - r ) ! r ! 

r ! 
குறிப்பு 
nen = 1 ; nc = n ; nco = 

= 1 ( 0 ! = 1 ] ] 


. 


no = 0 ! n ! 


63 


எடுத்துக்காட்டு 

83 ஐ இரு வழிகளில் மதிப்பீடு செய் . 
தீர்வு : 

PS 8.7.6 
( i ) 83 

= 56 
3 ! 3.2.1 . 


31 


// 


8 ! 8.7.6.5.4.3.2.1 
) 

-56 
3 ! 5 ! 3,2 . 1.5.4 . 3.2 . 
எடுத்துக்காட்டு 

ஒரு சமதளத்தில் உள்ள 1 பல கோணத்திற்கு எத்தனை மூலை 
விட்டங்கள் ? 


ஏதேனும் இரு புள்ளிகளைச் சேர்க்கும் கோடுகளின் எண் 
ணிக்கை = 12 இதில் ) பக்கங்களும் அடங்கியுள்ளன . 

எனவே , மொத்த மூலை விட்டங்கள் = 2 - n 


எடுத்துக்காட்டு 
15 பேர் ., 12 பேர் 

உள்ள பரு குழுக்களிலிருந்து 
ஒரு கிரிக்கெட் ஆட்டத்திற்கு 11 விளையாட்டு வீரர்களும் , 
இருமாற்று ஆட்டக்காரரும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் . 

கிடைக்கும் தனித்த 
செயல்கள் 

வழிகள் 


15 பேர் குழுவிலிருந்து 6 பேரைத் 
தேர்ந்து எடுத்தல் . 


156 


5 


12 பேர் குழுவிலிருந்து 4 பேரைத் 
தேர்ந்து எடுத்தல் . 


1204 


-- 


மீதி ( 15 + 12 ) - ( 6 + 4 ) = 17 பேர் 
களிலிருந்து , எந் நிபந்தனைக்குட் 

1 ஆட்டக்காரரையும் , 
2 மாற்று ஆட்டக்காரர்களையும் 
தேர்ந்தெடுத்தல் . 


படாது 


1103 


64 


- 


| 


முதல் குழுவிலிருந்து குறைந்தது 6 பேரும் , இரண்டாம் குழுவி 
லிருந்து குறைந்தது 4 பேருமாக இருக்குமாறு , எத்தனை விதங் 
களில் ஆட்டக் குழுவினைத் தேர்ந்தெடுக்கலாம் ? 

மொத்தம் = 1506 X 12C4 X 17C3 வழிகளில் ஆட்டக்காரர் 
களைத் தேர்ந்து எடுக்கலாம் . 
எடுத்துக்காட்டு 
7 

ஆண்கள் , 4 பெண்கள் இவர்களிலிருந்து 6 பேர்கள் 
கொண்ட ஒரு குழு அமைக்க வேண்டும் . குழுவில் குறைந்தது ,, 
இரு பெண்கள் , இரு ஆண்கள் இடம் பெற வேண்டுமாயின் 
எத்தனை வகைகளில் குழுக்கள் அமைக்க முடியும் ? 
தீர்வு : 

கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளுக்குட்பட்டு 6 பேர் கொண்ட 
குழுக்களைத் தேர்ந்தெடுக்கும் மாற்று முறைகள் : 

( i ) 2 பெண்கள் , 4 ஆண்கள் அல்லது 
( ii ) 3 பெண்கள் , 3 ஆண்கள் அல்லது 

( iii ) 4 பெண்கள் , 2 ஆண்கள் . 
இவற்றினை முறையே , 

( i ) 402 X 7C4 வழிகளிலும் 
( ii ) 4cgX 13 வழிகளிலும் 

( iii ) 4c4X7C2 வழிகளிலும் தேர்ந்தெடுக்கலாம் . 
எனவே 

குறுக்கிணை , 462X7C4 X 4c3X7C3X4e4X7C ? 
மொத்த வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் . 
எடுத்துக்காட்டு 

nEr = nnar எனக் காட்டுக . 
தீர்வு : 

n ! 


= ! ( n - r) 


n ! 
na- = 

( n - r ) ! (n- n - r )! 

n ! 

( n - r ) ! ! 
c , = nan 


65 


1 


மாற்றுவழி 


n உறுப்புகள் கொண்ட கணத்தினை / உறுப்புகள் , ( n - r ) 
உறுப்புகள் முறையே கொண்ட இரு உட் கணங்களாகப் பிரிவு 


செய்யலாம் . 


உட்கணத்தை எடுக்க ( n 

எடுக்க ( n - r ) உறுப்புகள் கொண்ட 
ட்கணம் இருக்கும் . 

எனவே , n பொருள்களிலிருந்து r பொருள்களை எடுத்தலும் , 
அல்லது n பொருள்களிலிருந்து ( n - r ) பொருள்களை எடுத்தலும் 
ஒன்றே . 


.. 


n = ncn 


( குறிப்பு : r- ன் மதிப்பு --க்கு அருகில் உள்ள பொழுது 
* = nnar என்ற மெய்க்கூற்றினைப் பயன்படுத்தி மதிப்புக் 
காணல் எளிது . 


100x98 
( எ - டு . ) 100Cg8 = 10002 = 

= 5x 98 = 4950 ) 
2 


பயிற்சி 3-3 . 


( 1 ) ஓர் இசைக் கலைஞர் 8 பாடல்களிலிருந்து 5 பாடல் 
களைத் தேர்ந்தெடுக்க விரும்புகிறார் . 

விரும்புகிறார் . ( i ) எத்தனை வழிகளில் 
பாடல்கள் 

தேர்ந்தெடுக்கப்படலாம் ? ( ii ) எத்தனை வழிகளில் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் பாடப்படலாம் ? 


( 2 ) எம் மூன்று புள்ளியும் ஒரு கோட்டில் அமையாதவாறு 
உள்ள 12 புள்ளிகளை உச்சிகளாகக் கொண்ட முக்கோணங்கள் 
எத்தனை ? 


( 3 ) nE N எனில் , ( A ) = ( 8 ) என்றால் தீர்வுக் 


கணம் 


காண்க . 


{ 4 ) nex ney . எனில் x = y அல்லது x + y = n எனச் 

சரிபார்க்க . 


( 5 ) RP . = 720 , c , = 120 எனில் , ( என்ன ? 


+ 2 க -3 


66 


( 6 ) 


1000 = 


100C3 எனில் , / என்ன ? 


( 7 ) 


1000 = 


100Cr + 20 


எனில் , rC40- ன் மதிப்பைக் 


காண்க . 


( 8 ) தளத்தில் உள்ள 20 புள்ளிகளில் 6 புள்ளிகள் - ஒரு 
கோட்டில் உள்ளன . அவ்விருபது புள்ளிகளை இணைத்து 
176 வெவ்வேறான நேர்கோடுகள் உண்டாக்கலாம் என நிரூபிக்க , 


. 


( 9 ) ஒரு 10 பக்க பல கோணத்தின் மூலை விட்டங்களின் 
| எண்ணிக்கையினைக் காண்க . 


( 10 ) 8 இணைகோடுகளும் , அவற்றிற்குச் செங்குத்தாக 
5 இணைகோடுகளும் உள்ளன . மொத்தம் எத்தனை செவ்வகங்கள் 
உண்டாக்கப் பெறும் எனக் காண்க . 


( 11 ) ஒரு கலனில் 7 கறுப்புப் பந்துகளும் , 3 வெள்ளைப் 
பந்துகளும் இருந்தன . இவற்றிலிருந்து 4 பந்துகள் எத்தனை 
வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் ? இவற்றில் , 3 கறுப்புப் பந்துகள் 
உள்ள தேர்வுகள் எத்தனை ? 


( 12 ) ஒரு பாங்கியில் ஒரு மேலாளர் , ஓர் உதவி மேலாளர் , 
மற்றும் 10 பேர்கள் உள்ளனர் . இவர்களைக் கொண்டு 4 பேர் 
அடங்கிய ஒரு கமிட்டியினை ( i ) மேலாளர் , ( ii ) மேலாளர் மட் 
டும் , உதவி மேலாளர் இல்லாமல் , ( iii ) மேலாளர் , உதவி மேலா 
ளர் இருவரும் இன்றி , எத்தனை விதங்களில் அமைக்கலாம் ? 


( 13 ) 12 கேள்விகள் கொண்ட வினாத்தாள் 6 கேள்விகள் 
கொண்ட இரு பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . ஒரு பிரிவி 
லிருந்து 5 கேள்விகட்கு மேல் விடையளிக்கக கூடாது எனில் , 
மொத்தம் எத்தனை விதங்களில் 7 கேள்விகளைத் தேர்ந்தெடுக்க 
லாம் ? 


( 14 ) 6 ஆசிரியர்கள் 4 மாணவர்களிலிருந்து 7 பேர் அடங் 
கிய ஒரு குழு அமைக்கப்படுகிறது . 


( i ) குறைந்தது ஒரு மாணவன் உள்ள வாறு , 


. 


| 


67 


( ii ) ஆசிரியர் பெரும்பான்மையினராக இருக்கும்படி 

எத்தனை விதங்களில் குழுவினைத் தேர்ந்தெடுக்க 
லாம் ? 


( 15 ) A , B , C , D , E , F என்பவர் ஆறு மாணவர்கள் . 


( i ) C , D அடுத்தடுத்து இல்லாதவாறு எத்தனை வழி 

களில் அவர்களை உட்கார வைக்கலாம் ? 


( ii ) ( எப்பொழுதும் உள்ள வாறு 4 பேர் அடங்கிய 

குழுவினை எத்தனை விதங்களில் அமைக்கலாம் ? 


( iii ) C உள்ள வாறும் , D விலக்கப்பட்டும் நால்வர் 

அடங்கிய குழுவினை எத்தனை விதங்களில் அமைக்க 
லாம் ? 


( 16 ) பஸ் ஒன்றில் 9 பேர் முன்புறமும் , 6 பேர் பின்புறமு 
மாக 15 பேர் செல்லலாம் . மூன்று பேர் பின்புறமும் இருவர் முன் 
புறமும் செல்ல மறுத்தால் , 15 பயணிகளை முன் , பின் புறம் 
என்ற முறையில் எத்தனை விதங்களில் பிரித்து வைக்கலாம் ? 


( 17 ) 16 பேர் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் . பக் 
கத்துக்கு எட்டுப் பேராக ஒரு மேஜையின் இரு பக்கமும் அமர 
வேண்டும் . குறிப்பிட்ட 3 பேர்கள் ஒரு பக்கம் அமரவும் , மற்ற 
இருவர் எதிர்ப்புறம் அமரவும் விருப்பம் தெரிவித்தனர் எனில் , 
விருந்தினர்களை 1105 x8 ! x8 ! 

விதங்களில் அமர்த்தலாம் 
எனக் காட்டுக . 


. 


( 18 ) இரு இரயில் சந்திப்புகளுக்கு இடையே 10 இரயில்கள் 
உள்ளன . அடுத்தடுத்த நிலையங்களில் நில்லாதவாறு ஏதேனும் 
4 நிலையங்களில் நிற்கும் வண்ணம் ஒரு புகைவண்டி நிற்கும் 
நிலையங்களை எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் ? 


3-4 . பாஸ்கலின் முக்கோணம் 


இறுதியாக , ஒரு கணத்திலிருந்து , வெவ்வேறான உட்கணங் 
களை எத்தனை உருவாக்கலாம் எனப் பார்ப்போம் . 


68 


D = { சுதா , வசந்தி , முத்து , பாலு , குமார் } என்ற கணத்தை 
எடுத்துக் கொள்வோம் . இந்த 5 நபர்களிலிருந்து , 0 , 1 , 2 , 3 , 
4 , 5 எண்ணிக்கையுள்ள குழுக்கள் அமைக்கும் வழிகளாவன . 


( 


( 1 ) 5c0 = 1 ( 2 ) sci = 5 ( 3 ) 5c2 = 10 
( 4 ) 53 = 10 ( 5 ) 504 = 5 

( 6 ) scs = 1 
, என்பதை ( ? ) என்றும் எழுதலா மென்பதை நினைவு 
கூர்க . 
மொத்த உட்கணங்கள் = ( 5 ) + ( A ) + ( J } + ( 5 ) + ( 2 ) + ( 3 ) 

= 1 + 5 + 10 + 10 + 5 + 1 
-32 . 


இதே போன்று 4 உறுப்புகளுள்ள கணத்தின் உபகணங்கள் 

( 6 ) + ( 1 ) + ( 5 ) + ( H ) + ( 4 ) 
= 1 + 4 + 6 + 4 + 1 

= 16 
எனவே , உறுப்புகளுள்ள கணத்தின் உபகணங்கள் 

( n = 0 , 1 , 2 , 3 , ...... ) 


i = 0 


1 


n = 1 


} = 2 


( 6 ) 
( 3 ) ( 1 ) 
( 3 ) ( 2 ) ( 3 ) 
( 3 ) ( 1 ) ( 3 ) ( 3 ) 
( 6 ) ( 1 ) ( 5 ) ( 3 ) ( 4 ) 
( 5 ) ( F ) ( 5 ) ( 5 ) ( E ) ( 5 ) 


n = 3 


1 = 4 


11 = 5 


இம் முக்கோண வரிசை அமைப்பு பாஸ்கலின் முக்கோண 
மெனப்படும் . பிளெய்ஸ் பாஸ்கல் எனற ( 1623-1662 ) 
பிரெஞ்சுக் கணித அறிஞர் இதனை வெளியிட்டதாகக் கருதப்பட் 
டாலும் , அவர்க்கு நெடுங்காலம் முன்னரே 14 ஆம் நூற்றாண்டு 
சீனக் கணித அறிஞர் சென்ஷீகீ என்பவர்க்கும் , அவருக்கும் முன் 
னர் கி.மு. மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்திய மேதை 
பிங்களருக்கும் , இவ்வுண்மை தெரிந்திருந்ததாக அறியப்படுகிறது . 


69 


1 


சேர்வுகளின் மதிப்புகளைப் பிரதியிட நமக்குக் கிடைக்கும் . 
முக்கோணம் பின் வருமாறு : 


1 


n = 1 


| 


1-2 


1 


2 1 


m = 3 


1 


3 


3 


n = 4 


1 4 6 


4 


t 


n = 5 


1 5 


10 10 


5 1 


இவ்வமைப்பில் எண்களிடை ஒரு தொடர் பண்பு இருப்பதைக் 
காணலாம் . 


ஒவ்வொரு நிரையிலும் , முதல் , கடைசி எண்கள் 1. மற்ற 
எண்கள் யாவும் அருகில் உள்ள இரு எண்களைக் கூட்டி 
எழுதுவதால் கிடைப்பதாகும் . 

எடுத்துக்காட்டாக 


R = 4 


1 \ 4 6/4 1 
1 5VQ/ 10 51 


\ 


= 5 


படம் 3-3 . 


அதாவது , n = 5 நிரையில் உள்ள மூன்றாவது உறுப்பாகிய 
10 ஜ , n = 4 நிரையில் உள்ள 2 ஆவது, 3 ஆவது உறுப்புகளைக் 
கூட்டி எழுதக் கிடைப்பதாகும் . 

( அ - து . ) ( 3 ) = ( A ) + ( 3 ) 


பொதுவாக பாஸ்கலின் விதி 


( 4 ) = ( -1) ( " - ) 


என்பதனை நிரூபிக்க இயலும் . 


70 


எடுத்துக்காட்டு 

n = 6 எனில் , கிடைக்கும் நிரையினைக் காண் . 
தீர்வு : 

n = 5- க்குச் சொந்தமான நிரையினை இதற்குப் பயன்படுத்த 
லாம் . 


. 


n = 5 


1 5 


1.0 


10 


5 1 


அடுத்த நிரையில் முதல் எண் 1 - ல் ஆரம்பமாகும் . 

இரண்டாவது எண்ணாக 1+ 5 = 6 கிடைக்கும் . 
மூன்றாவது எண்ணாக 5 + 10 = 15 கிடைக்கும் . 
நான்காவது எண்ணாக 10 + 10 = 20 கிடைக்கும் . 
ஐந்தாவது எண்ணாக 10+ 5 = 15 கிடைக்கும் . 
ஆறாவது எண்ணாக 

5+ 1 = 6 கிடைக்கும் . 
ஏழாவது எண்ணாக 

1 = 1 கிடைக்கும் . 
இதனை யே கீழ்க்கண்ட படம் மூலம் நன்கு புரிந்து கொள்ள 


லாம் . 


10 10 5 


\ / \ // \ / \ / 


n = 6 16 
6 15 20 15 6 


1 


படம் 8-4 


எனவே 


n = 6 : 


11 


6 


15 


20 


15 6 1 


மாற்று வழி : n = 6 

தரும் நிறை 


} 


: ( 6 ) ( f ) ( 3 ) ( 3 ) ( A ) ( 6 ) ( 8 ) 


16 


15 


20 


15 6 1 


எடுத்துக்காட்டு 
(ரூ) என்பதன் வாய்பாட்டைப் பயன்படுத்தி 

(x) = ( -1) = ( " - " ) என்பதனைச் சரிபார்க்க 


1 


71 


(" )- I(n-r) 


n ! 
r ! ( n - r ) ! 


இடப்புறம் = (") 
வலப்புறம் = ( 2-1 ) +(" - 1) 


( 11-1 ) 

( n - 1 ) ! 

+ 
( n - 1 ) ! ( n - r ) ! r ! (n - r - 1 ) ! 


// 


( n - 1 ) ! 
( r - 1 ) ! ( n - r - 1 ) ! ( ( n - r ) 

( n - 1 ) ! 
( r - 1 ) ! ( n - r - 1 ) ! ( r ( n - r) 
n ! 

இடப்புறம் . 
r ! ( 1 - r ) ! 


( ( - ) 


// 


பயிற்சி 3-4 . 
( 3 ) + ( 5 ) என நிரூபிக்க . 


{ 2 ) n = 1 , 2 , 3.1 .... 9 என்ற மதிப்புகட்கு 
முக்கோணம் அமைக்க . 


பாஸ்கலின் 


( 3 ) ஒவ்வொரு நிரையிலும் முதலிலிருந்து " ஆவது உறுப்பும் 
கடைசியில் இருந்து ஆவது உறுப்பும் சமமாக இருப்பதேன் ? 

( 4 ) ஆறு உறுப்புகளைக் கொண்ட ஒரு கணத்தின் மொத்த 
உட்கணங்கள் எத்தனை ? 
( 5 ) ( x + a) என்பதன் விரிவில் உள்ள 

குணகங்களைக் 
காணப் பாஸ்கலின் முக்கோணம் பயன்படுத்தப்படுகிறது . உதா 


ரணமாக 


( x + a } 3 = 1 . x3 + 3. x2 . a + 3 . x . a2 + 1. - a3 
x , a இரண்டின் அமைப்பினைக் கவனிக்க . இதன் உதவியால் , 
( x + a) , ( x + a ) என்பவற்றை விரித்தெழுதுக . 
( 6 ) மெய்யா , மெய்யற்றவையா எனக் கூறுக . 

( a ) ( 5 ) + ( H ) = ( 5 ) ( b ) ( 3 ) + ( 6 ) = ( H ) 
( c ) ( 5 ) + ( H ) = ( 5 ) 


72 


* 


( 7 ) x- ன் மதிப்புக் காண்க . 

( a ) ( ? ) + ( 7 ) = ( 8 ) 
( b ) ( 1 ) + ( 2 ) = ( 3 ) 
( c ) ( g ) + ( H ) = ( 3 ) 
( d ) ( 2 ) + ( g ) = ( 19 ) 


( 8 ) PC , + Pc - 1 = n + 1 


என நிரூபிக்க . 
C. 


( 9 ) x > 7 எனின் , 
n - 1c + n - les = " .cs 

என நிரூபிக்க . 


4 


4. கணிதத் தொகுத்தறிதல் முறை 
4-1 . கணிதத் தொகுத்தறிதல் முறையின் தத்துவம் 


- 


கணிதத் தொகுத்தறிதல் முறை என்பது கணிதத்தில் ஒரு 
நிருபண முறையே யாகும் . இம் முறைக்கும் , இயல் எண்களின் 
கணத்திற்கும் , நெருங்கிய தொடர்பு உண்டு . இயல் எண் 1 - ல் 
தொடங்கி , அடுத்த எண்களை 1 + 1 = 2 , 2 + 1 = 3 , 3 + 1 = 4 , 
...... என்ற முறையில் முன்னுறுப்போடு , 1 ஐக் கூட்ட அமையப் 
பெறுகிறது . 


1 , 1 + 1 , 

1 + 1 + 1 , 1 + 1 + 1 + 1 , ........... என்றவாறு 
N கணம் முழுவதையும் உருவாக்க முடியும் . இப்பண்பு, N கணத் 
தின் அடிகோள்களின் ஒன்றாகவே எடுத்துக் கொள்ளப்படுகிறது . 


கணிதத் தொகுத்தறிதல் முறையினை மேற்கொள்ளும்போது , 
நாம் பின்வரும் 

தத்துவத்தைப் பயன்படுத்துகிறோம் . இய 
லெண்களை உறுப்புகளாகக் கொண்ட கணம் S- ல் 1 ( ஓர் ) உறுப் 
பாகவும் , மேலும் kES எனில் , k- ன் பின்னி ( k + 1 ) ஐ உறுப்பாக 
வும் பெற்றிருந்தால் , S என்ற கணத்தில் எல்லா இயலெண்களும் 
அடங்கியுள்ளன . இங்கு , ஒவ்வொரு n- க்கும் p ( n ) என்ற பண்பு 
இருப்பதாக எடுத்துக் கொள்வோம் . P ( n ) ஆனது , எல்லா 
n- களுக்கும் ( nEn ) மெய்யாக இருக்கலாம் ; அல்லது P ( n ) பண் 
பானது , சில ‘n - களுக்கு மட்டும் மெய்யாகவும் , மற்றும் சில n 
களுக்கு மெய்யற்றதாகவும் இருக்கலாம் . 


எடுத்துக்காட்டாக p ( n ) : ( n2 + n + 1 ) ஓர் ஒற்றைப் படை 
எண்ணாகும் என்ற கூற்றை எடுத்துக் கொள்வோம் . 
P ( n ) = n2 + n + 1 என்ற பண்பு எல்லா MEN- க்கும் மெய்யா எனச் 
சோதிப்போம் . 


In = 1 , 2 , 3 ......... என மதிப்புகளைப் பிரதியிட ( n ) ஓர் 
ஒற்றைப் படை எண் என்ற பண்பு மெய் எனத் தெரிகிறது . ஆனால் , 
இவ்வாறு குறிப்பிட்ட சில 11 - களின் மதிப்பை மட்டும் வைத்துக் 


74 


கொண்டு ( n ) என்ற பண்பு எல்லா -களுக்கும் மெய் என்ற 
மூடிவுக்கு வர இயலாது . 


எடுத்துக்காட்டு 

P ( m ) : n ? + n + 1 ஒரு பகாவெண் என்ற பண்பினை எடுத்துக் 


கொள்க . 


P ( 1 ) : 12 + 1 + 1 = 3 பகாவெண் 
P ( 2 ) : 22 + 2 + 1 = 7 

பகாவெண் 
( 3 ) : 32 + 3 + 1 = 13 பகாவெண் 

p ( 4 ) : 62 + 6 + 1 = 43 பகாவெண் 
இவற்றைக் கொண்டு , p ( n ) : n + n + 1 ஒரு பகாவெண் 
என்பது எப்பொழுதும் மெய் என்பதற்கில்லை . 


பகா 


எண் 


ஏனென்றால் , p ( 4 ) : 42 + 4 + 1 = 21 ஒகு 
என்பது மெய்க்கூற்றல்ல எனக் காண்கிறோம் . 

கணிதத் தொகுத்தறிதல் முறை இது போன்ற தவரூன முடி 
வுக்கு வருதலைத் தவிர்க்க உதவும் . 


எண் ; 


p ( n ) : n2 + n + 1 ஓர் ஒற்றைப் படை எண் . 

n = 1 . p ( 1 ) : 12 + 1 + 1 ஓர் ஒற்றைப்படை 
p ( 1 ) மெய் . 

n = 2 , p ( n ) = 22 + 2 +1 ஓர் ஒற்றைப்படை எண் ; p ( 2 ) 
மெய் . 


ஆனால் , எந்த ம - க்கும் p ( n ) மெய்யா என்பதை எப்படிக் 
காண்பது ? 
பியேனோவின் இயல் எண்களின் அடிகோள்களில் இரண்டு : 

1. 1 ( ஓர் ) இயலெண் 

2. k இயலெண்ணானால் , ( k + 1 ) ஓர் இயலெண்ணாகும் . 
இவற்றைக் கொண்டு , இயலெண் கணத்தையும் , p ( 1 ) , 
p ( 2 ),...... P ( n ) என்ற பண்புகளின் கணத்தையும் , 1-1 என்று 
பொருத்த இயன்றால் , n- ன எம் மதிப்பிற்கும் ( n ) மெய்யாகும் 
என்பதே கணிதத் தொகுத்தறிதல் முறையின் அடிப்படையாகும் . 


75 


இதன்படி , 

( 1 ) p ( 1 ) மெய்யென்றும் 

( 2 ) p ( k ) மெய்யானால் , p ( k + 1 ) மெய்யென்றும் 
நிரூபித்தால் , p ( n ) எந்த n (nE N ) - க்கும் மெய்யாகும் என நிரூ 
பித்ததற் கொப்பாகும் . 


எடுத்துக்காட்டு 

p ( n ) : n2 + n + 1 ஓர் ஒற்றைப்படை எண் 

p ( 1 ) = 12 + 1 + 1 = 3 இது ஓர் ஒற்றைப்படை எண் . இது 
மெய் . 


p ( k ) : k2 + k + 1 ஓர் ஒற்றைப்படை எண் என்பது மெய் 
யெனக் கொள்வோம் . 

// 


+ 


p ( k + 1 ) = ( k + 1 ) 2 + ( k + 1 ) +1 

= ( k2 + 2k + 1 + k + 2 ) 
= (k2 + k + 1 ) + 2k + 2 
= ( k2 + k + 1 ) +2 (k + 1 ) 
= ( ஒற்றைப்படை எண் ) + இரட்டைப்படை எண் . 

( . k2 + k + 1 ஓர் ஒற்றை ) 
ஓர் ஒற்றைப்படை எண் . 


= 


. 


( 1 ) p ( 1 ) மெய் 
( 2 ) p ( k ) –p ( k + 1 ) 
எனவே , p { n ) : • n2 + n + 1 ஓர் ஒற்றைப்படை எண் 


என்பது , 


n ( nEN ) - ன் எல்லா மதிப்புகளுக்கும் மெய்யாகும் . 


செயல்முறை வழிகள் : 

கொடுக்கப்பட்ட பண்பு p ( n ) எல்லா 
மெய்யா எனக காண 


nEN- களுக்கும் . 


( i ) n = 1 எனும்போது பண்பினைச் சோதிக்க . 


76 


( ii ) n = k- க்குப் பண்பு மெய்யெனக் கொண்டு , 
M = ( k + 1)- க்கும் பண்பு மெய்யா எனச் சோதனை செய்து பார் . 


- 


இதில் ( i ) ; ( ii ) இரண்டும் மெய்யெனில் எல்லா nEN- ன் 
மதிப்புகளுக்கும் கூற்று மெய் எனத் தெரியும் . ( i ) அல்லது 
{ ii ) எவையேனும் ஒன்று மெய்யல்ல எனினும் , p { n ) பொதுவாக 
மெய்யல்ல எனக் கூறலாம் . 


4-2 . எடுத்துக்காட்டு 


முதல் n இயலெண்களின் கூடுதலையும் , முதல் 7 இய 
லெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் , முதல் இயலெண்களின் 
படி 3 - ன் கூடுதல் இவற்றைக் கணிதத் தொகுத்தறிதல் தத்துவ 
முறையினைப் பயன்படுத்திக் காண்போம் . 


1 


( i ) n ஒரு மிகை முழு எண் எனில் , 2 n = 1 + 2 + ...... + n 


n = 1 


= n ( n + 1 ) என நிரூபிக்க . 


ப 


கிரூபணம் : 

P ( n ) : 1 + 2 + 3 + ...... + n = n ( n + 1 ) என்க . 
n = 1 ஆனால் , 


p ( 1 ) : 1 = } . 1 ( 1+ 1 ) = 1 இது மெய் . 
p ( k ) என்பது மெய்யெனக் கொள்வோம் . 

p ( k ) : 1+ 2 + 3 + ...... + k = } k ( k + 1 ) 
{ k + 1 ) ஐ இரு பக்கமும் கூட்ட 
1 + 2 + 3 + ...... + k + tk + 1 } = } k ( k + 1 } + [ k +1 ) 

( k + 1 ) [ k + 2 ) 

2 


( k + 14 ) ( k + 2 ) 
: p ( k + 1 ) : 1 + 2 + 3 + ...... + ( k + 1 ) = 

2 
மெய்யெனக் காண்கிறோம் . 


) 


. 


71 


p ( 1 ) மெய் 


( nE N ) மெய் 


p ( k ) + p ( k + 1 ) 

n ( n + 1 ) 
... p ( n ) : 1 + 2 + 3 + ...+ n = 

2 
யாகிறது . 

( ii ) n ஒரு மிகை முழு எண் எனில் , 


11 


என் 


2n2 = 12 + 22 + 32 + .... + n = n ( n + 1 ) ( 2n +1 

1 
கிரூபிக்க . 


2 


நிரூபணம் : 


: p ( n ) - 


H ( n + 1 ) ( 2n + 1 ) 
12+ 22 +32 + ........... + m2 = 

5 லக . 
6 


- 1 


n = 1 எனும்போது , p ( 1 ) = 12 = 

1 ( 1 + 1 ) ( 2.1 + 1 ) 

6 
இது மெய் . 


p ( k ) மெய்யெனக் கொண்டால் , 


k ( k +1 ) ( 2k +1) 
12 + 22 + 32 + 

+ k2 

6 
( k + 1 )2 ஐ . இரு பக்கமும் கூட்ட 

k ( k + 1 ) ( 2k + 1 ) 
12 + 22 + 32 + ......... + k2 + ( k + 1 ) 2 = 

6 
+ ( k + 1 ) . 


( k + 1 ) 

6 


[ 2k2 + k + 6k + 6 ] 


( k + 1 ) 

( 2k2 + 7k + 6 ) 
6 


( k + 1 ) ( k + 2 ) ( 2k + 3 ) 

6 


P ( k ) - p ( k + 1 ) 


78 


n ( n + 1 ) ( 2n + 1 ) 
* P ( n ) : * En2 = 

(nEN ) 
6 


( iii ) n ஒரு மிகை முழு எண் எனில் 


n2 ( n + 1 ) 2 
En3 = 13+ 23 + 33+ ........ + 3 = 

4 
1 
காட்டுக . 


எனக் 


நிரூபணம் : 


p ( m ) : 13 + 23 + 33 + ......... + n3 = 


n2 ( n + 1 ) 2 

4 


என்க . 


n = 1 எனில் p ( 1 ) : 13 


12 ( 1 + 1 ) 2 

4 


= 


து மெய் . 


p ( k ) மெய்யெனில் , 


k2 ( k + 1 ) 2 


p ( k ) : 13 + 23 +33 + ... 


+ k - 


இருபுறமும் ( k + 1 ) ஐக் கூட்ட , 


13 + 23 + 33 + ... + k3 + ( k + 1 ) 3 


k2 { k + 1 ) 2 

+ ( k + 1 ) 3 
4 


(k + 1 ) ( k2 + 4k + 4 ) 


|| 


4 


( { 


( k + 1 ) 2 ( k + 2 ) 2 

4 
: p ( k ) + p ( k + 1 ) 

me( n + 1 ) 
p ( n ) : En3 = 


ப 


. 


(nEN ) 


4 


பயிற்சி 4-1 . 


கணிதத் தொகுத்தறிதல் முறையினைப் பயன்படுத்திக் கீழ்க் 
காணும் மெய்க் கூற்றுகளை நிரூபிக்க : ( n ஒரு மிகை முழு எண் . ) 


( 1 ) 2 + 4 + 6 + ........ + 2n = n ( n + 1 ) 


| 


1 


79 


n (4n2- 1 ) 


( 2 ) 12 + 32 + 52 + 


+ ( 2n - 1 } 2 = 


3 


( 3 ) 1.3 + 2.4 + 3.5+ 


n ( n + 1 ) ( 2n + 7 ) 
+ n ( 1 + 2 ) - 

6 


ப 


- 


( 4 ) 1.2 + 2.3 + 3.4 + .... 

m ( n + 1 ) ( n + 2 ) 
+ n ( n + 1 ) = 

3 . 
( 5 ) bm , b = bmn 
1 1 1 

1 

1 
( 6 ) + + 
1.3 3.5 5.7 

( 2n - 1 ) ( 2n + 1 ) 2n + 1 
( 7 ) 3n 2 ( 1 + 2n ) ( n = 1 ) 
( 8 ) (n3 - n ) ஐ 6 வகுக்கும் . 
( 9 ) ( 5 ? " - 1 ) ஐ 24 வகுக்கும் . 
( 10 ) ( 72 " - 1 ) ஐ 48 வகுக்கும் . 


( 11 ) ஒரு சதுரங்கப் போட்டியில் n மாணவர்களில் ஒவ்வொரு 
வரும் , மற்ற ஒவ்வொருவருடனும் விளையாடினர் எனில் , கணிதத் 
தொகுத்தறி முறையைப் பயன்படுத்தி மொத்தம் எத்தனை விளை 
யாட்டுகள் ( போட்டிகள் ) நடந்திருக்கும் எனக் காண்க . 


5. தொடர்முறைகளும் தொடர்களும் 
5-1 . தொடர் முறை , தொடர் 


ஒரு கிரிக்கெட் ஆட்டக்காரர் 5 ஆட்டங்களில் எடுத்த 
ஓட்டங்கள் முறையே 16 , 37 , 43 , 70 , 107 என்போம் . முதல் 
ஓட்டத்தில் 16 ஓட்டங்களும் , இரண்டாம் ஓட்டத்தில் 37 ஓட்டங் 
களும் இதேபோல பிற ஆட்டங்களில் எடுத்த ஓட்டங்களையும் 
வரிசைப்படுத்தி இங்குக் கொடுக்கப்படுகிறது . ஓர் எண்கள் 
தொகுப்பில் இவ்விதமாக முதல் , இரண்டாம் ,... என்று வரிசைப் 
படுத்திக் கொடுத்தால் அவ்வெண் தொகுப்பைத் தொடர் முறை 
என்கிறோம் . 


| 


| மேலும் ரூ200-20-800 என்ற ஊதிய விகிதத்தில் ஒருவா 
வேலையில் அமர்த்தப்பட்டார் எனில் , முதல் வருடம் ரூ . 200.00 , 
இரண்டாம் வருடம் ரூ . 220.00 ...... என்று அவர் மாத ஊதியம் 
ஆண்டிற்காண்டு மாறி வருவதைக் காண்கிறோம் . ரூ . 200 , 220 , 
240 , 260 , ...... 780 , 800 என்ற தொடர் முறை அவரது மாறும் 
மாத ஊதியத்தைக் குறிக்கிறது . 


மேற்கண்ட இரு உதாரணங்களிலும் கண்ட தொடர் முறை 
கள் முடிவு பெறும் தொடர்முறைகள் ஆகும் . 


இவற்றினின்று ஒரு முடிவுள்ள , அல்லது முடிவிலாக் கணத்தின் 
எண்கள் எல்லாவற்றையும் , 1 ஆவது , 2 ஆவது , 3 ஆவது ... என்று 
ஏதாவது ஒரு வரையறுக்கப்பட்ட வரிசையில் குறிக்கக் கிடைப் 
பது தொடர் முறை ஆகும் . தொடர் முறையில் உள்ள ஒவ்வோர் 
எண்ணையும் தொடர் முறையின் உறுப்பு என்கிறோம் . 1. என்பது 
தொடர் முறையில் n ஆவது உறுப்பாகும் , 


எனவே , ஒற்றைப்படை இயல் எண்களைப் பொறுத்த தொடர் 
முறையில் முதல் உறுப்பு 1 , இரண்டாம் உறுப்பு 3 , ... இவற்றைக் 
குறியீடுகள் மூலம் எழுதினால் 1 = 1 , 12 = 3 , y = 5 , ... 


81 


தொடர் முறையில் உள்ள உறுப்புகளின் கூடுதலைத் 
தொடர் என்கிறோம் . 
( எ - டு . ) 

( 1 ) 200 + 220 + 240 + ... +800 . 
( 2 ) 1 + 3 - + 5 + 7 + ... 


முதலாவது முடிவுள்ள - தொடர் . இரண்டாவது முடிவிலாத் 
தொடர் , 


பைபோனாசியின் தொடர்களுக்கான எடுத்துக்காட்டுகள் 

1202 - ல் பைசாவைச்சேர்ந்த பைபோனாசி என்றழைக்கப் 
பட்ட பியோனார்டு என்பவர் எலிகளின் இனப்பெருக்கம் பற்றிய 
சோதனையில் ஈடுபட்டிருக்கும் போது அதனால் கிடைக்கப்பட்டுள்ள 
எண்கள் யாவும் . ஒரு வியக்கத்தக்க தொடர் முறையில் அமைவ 
தைக் கண்டார் . இவ் வெண்கள் பைபோனாசி எண்கள் எனப்படும் . 


ஒரு சோடி இளம் எலிகளை ஒரு மாதத்திற்கு வைத்திருந்தால் , 
படுத்த ஒரு மாதத்தில் அவை வளர்ந்து பெரிய எலிகளாகி 
விடும். ( இங்கு எந்த எலியும் சோதனை க களத்தில் சாவதில்லை என 
எடுத்துக் கொள்வோம் . ) பெரிய எலிகளான ஒரு மாதத்தில் ஒவ் 
வொரு சோடி எலியும் ஒரு சோடி எலிகளை ஈன்றெடுக்கும் . இவ் 
வா ஓ வளரும் எலிகளின் இனப்பெருக்கத்தை ஆய்ந்தபொழுது : 
மாதந்தோறும் உள்ள எலிகளின் சோடிகளின் எண்ணிககை 
1 , 2 , 3 , 5 , 8 , 13 .... என்ற ஒரு தொடர் முறையில் இருப்பதைக 
கண்டார் . ( ஒரு குடும்ப மரம் வரைந்து இதனைச் சரிபார்க்க . ) 


இவ் வெண்கள் 


1+ 1 


- 2 . 


1 + 2 = 3 


2 + 3 = 5 


3 + 5 = 8 


5 + 8 = 13 


என்ற அமைப்பிலுள்ளன : 


82 


.. பைபோனாசியின் தொடர் முறை 
1 , 1 , 2 , 3 , 5 , 8 , 13 ... என்பதாகும் . 
இதில் t = 1 , te = 1 , t = 2 , 14 = 3 , ts = 5 ... 


பயிற்சி 5.1 . 
( 1 ) 1 , 3 , 5 , 7 , ... என்ற தொடர் 
என்பதன் சார்பாக அமைக்க . 


முறையை 

N- + R 


( 2 ) 1 , 6 , 11 , 16 , 21 , ..... என்ற தொடர் 

முறையின் 
6 ஆவது , 7 ஆவது உறுப்புகளைக் காண்க . 

( 3 ) 1 + 3 + } + .... என்ற தொடரின் 5 ஆவது உறுப்பு 
என்ன ? 


( 4 ) கீழ்க்கண்ட தொடர் முறைகளில் அடுத்த உறுப்பைக் 


காண்க . 


- 


( a ) 8 , 5 , 2 
( c ) 256 , 128 , 64 
( e ) 2,6 , 10 , 14 , 18 
( g ) 1 , 3 , 7 , 15 , 31 


( b ) 2 , 6 , 8 
( d ) 1x 2 , 2x 3 , 3 x 4 

( f ) 2 , 5 , 9 , 14 
( h ) 1 , 4 , 5 , 9 , 14 


5-2 கூட்டுத் தொடர் முறை 

1 , 3 , 5 , 7 .......... 

100 , 95 , 90,85 , ......... ஆகிய தொடர் முறைகளை ஆயும் 
பொழுது , 

அடுத்தடுத்துள்ள இரு உறுப்புகளின் வித்தியாசம் சமமாகவே 
உள்ளன எனக் காண்கிஜேம் . 
எடுத்துக்காட்டு 
முதல் தொடர் முறையில் 

1. = 1 
12 = 3 = 1 +2 
1g = 5 = 1 , +2 
t = 


= 7 = 13 +4 


83 


இரண்டாவது தொடர் முறையில் 


1 = 100 ; 12 = 95 = 1 - 5 ; t3 = 90 = 12 - 5 ; ...... 


இவை கூட்டுத் தொடர் முறைகளெனப்படும் . கூட்டுத் 
தொடர் முறையில் ஓர் உறுப்பு முன்னைய உறுப்போடு ஒரு குறிப் 
பிட்ட எண்ணைக் கூட்டுவதால் கிடைக்கும் . அக குறிப்பிட்ட 
எண் பொது வித்தியாசம் எனக் கூறப்படும் . 


முதல் உறுப்பு a என்றும் , பொது வித்தியாசம் d என்றும் 
கொண்டால் , கூட்டுத்தொடர் a , a + d , a + 2d ....... என்பதாகும் . 


மேற்கண்ட இரு எடுத்துக்காட்டுகளிலும் முறையே 


( i ) a = 1 , d = 2 


( ii ) a = 100 , d = - 5 என்பது தெளிவு . 


ஒரு தொடர் முறையில் , அடுத்துள்ள எந்த இரு உறுப்பு : 
களின் வித்தியாசமும் சமமாக இருந்தால் அத் தொடர்முறை 
கூட்டுத் தொடர் முறை எனப்படும் . கூட்டுத் தொடர் முறையை 
A. P. ( Arithmetic Progression ) எனக் குறிக்கிறோம் . 


எடுத்துக்காட்டு 


( i ) 1 + 3 + 5 + 7 + ....... 


( ii ) 100 + 95 + 90 + 85 + 
முதலியன கூட்டுத் தொடர்கள் ஆகும் . 


A.P.- ன் மேலும் சில எடுத்துக்காட்டுகள் 


. 


( iii ) சாலையில் ஒரு பக்கத்திலுள்ள 15 , 17 , 19 , 21 , ...... 
என இலக்கமிட்ட வீடுகள் . 


( iv ) ஒருவர் மாதா மாதம் ரூ .100 செலுத்தும் தவணை முறை 
யில் ரூ .1800 பெறுமானமுள்ள தட்டெழுத்து இயந்திரம் வாங் 
கினார் . அவர் மாத நிலுவைக் கடன் 1800 , 1700 , 1600 .... 


. 


84 


5-3 . ஒரு A. P- ன் 1 ஆவது உறுப்பு 


2 , 4 , 6 , 8 , ... தொடர் முறையில் ஆறாவது உறுப்பு என்ன ? 
1 , 3 , 5 , 7 , ... என்ற தொடர் முறையில் 10 ஆவது , 100 ஆவது 
உறுப்புகள் யாவை ? 


இவற்றைக்காணும் முறையினைக் காண்போம் . 


ஒரு A.P.- ல் 11 , 12 , 13 ...... முறையே முதல் , இரண்டாவது ,, 
மூன்றாவது , ... உறுப்புகள் எனில் ,, 


1 = a 

( முதல் உறுப்பு ) 
ty = a + d = a + 2-1 d ( d , பொது வித்தியாசம் ) 
is = a + 2d = 1 + 3-1d 


1 


14 = a + 3d = a + 4-1d 


இவற்றினின்று 

In = 4 

= a + ( n - 1 ) d எனக்காண முடிகிறது . 

ta = a + ( n - 1 ) d என்ற சூத்திரம் n- ன் எல்லா இயலெண் 
மதிப்புகளுக்கும் பொருந்தும் எனக் கணிதத் தொகுத்தறி 
முறையில் நிறுவலாம் . 


| 


a முதல் உறுப்பென்றும் , d பொது வித்தியாசம் என்றும் 
எடுத்துக்கொண்டு n = 2 எனில் , 

12 = a + ( 2-1 ) d = a + d 
n = 2 - க்கு இச் சூத்திரம் மெய்யாகிறது . 
n = k - க்கு 1. = a + ( n - 1 ) d மெய்யெனக் கொள்வோம் . 


1 = a + k - 18 


1 


இருபுறமும் ஐக் கூட்ட 

1 , + d = a + k - 1d + d 


= + ka 


= 1 + 1 ஆகும் . 


85 


எனவே , 1 ) மெய்யெனில் I +1 மெய்யே . n = 2- க்கு மெய் 
யெனக் கண்டோம் . எனவே , கணிதத் தொகுத்தறி முறைப்படி 

t . = a + n - id 
எல்லா nE N- க்கும் மெய்யாகும் . 
எடுத்துக்காட்டு 


ஒரு A.P.- ல் ஏழாவது , ஒன்பதாவது உறுப்புகள் முறையே 
16 , 20 எனில் , ஆவது உறுப்பு என்ன ? 
தீர்வு : 

a முதல் உறுப்பு என்றும் , d பொது வித்தியாசம் என்றும் 
கொள்வோம் . 


( 


: 
: 


( 1 ) 
( 2 ) 


2d = 


| 


1- = 4 + 6d = 16 

19 = a + 8d = 20 
( 2 ) - ( 1 ) 

4 

d 2 
( 1 ) -ல் பிரதியிட a = 4 
எனவே 1 ஆவது உறுப்பு = 4 +2 ( n - 1 ) 

= 2 + 2n 


எடுத்துக்காட்டு 

ஒரு தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல்கள் S. = n ? 
எனில் , அத் தொடர் ஒரு A.P.- ல் அமையும் என நிரூபிக்க . 


தீர்வு : 


S. = 11 + 12 + + 10 என்க . 
S. + 1 = 11 + 12 + + 1 + In + 1 

S. 1 - S. = ta + 1 
( அ - து . ) ( n + 1 ) 2 - n2 = In + 1 
( அ - து . ) In + 1 = 1 + 2n 
( அ - து . ) 

= 1 + ( n - 1 ) 2 
In +1 - 1 = 2 
எனவே , 1 + 12 + ... + .1. ஒரு தொடா ., 


1 . 


86 


எடுத்துக்காட்டு 


சாலையின் ஒரு பக்கத்தில் உள்ள வீடுகளின் இலக்கங்கள் 
முறையே 17 , 19 , 21 ... முதல் வீட்டில் 17 என்றும் கடைசி 
வீட்டில் 97 என்றும் குறிக்கப்பட்டு இருப்பின் , மொத்த வீடுகள் 
எத்தனை ? 


இங்குப் பொது வித்தியாசம் d = 2. மொத்தம் n வீடுகள் 
உள்ளன என்க . 

எனவே 1 ஆவது வீடு 97 . 


tn = a + n = 1d 
97 

= 17 + ( n - 1 ) 2 
2n = 82 


1 


= 41 


பயிற்சி 5-2 . 


( 1 ) K- க்கு என்ன மதிப்பு இருந்தால் கீழ்க்கண்ட தொடர் 
முறைகள் A. P. ஆகும் ? 


1 


( a ) 3 , 6 , K ( b ) 12 , 8 , K 
( c ) 15 , K , 13 ( d ) K , 17 , 23 

( 2 ) கீழ்க்கண்ட தொடர் முறைகளில் வேண்டிய உறுப்பினை க 
காண்க : 


( a ) 4 , 7 , 10 , ... , 35 ஆவது உறுப்பினைக் காண்க . 
( b ) - -5 , - 8 , - 11 , ....... 10 ஆவது உறுப்பினைக் காணக . 
( C ) 2 , 2.5 , 3,3.5 , ........ 23 ஆவது உறுப்பினைக் காணக . 
( d ) 20 , 18 , 16 , 40 ஆவது உறுப்பினைக காணக . 
( e ) 3 , 10 , 17 , ..... 

1 ஆவது உறுப்பினைக காண்க . 
f ) 3X 5,486 , 5x7..... 16 ஆவது உறுபபினை க காணக . 


( 3 ) 5 + 11 + 17 + 23 + .... என்ற கூட்டுத் தொடரின் 
40 ஆவது உறுப்பெனன ? 


87 


( 4 ) ( a ) 3 , 5 , 7 , ... என்ற தொடர்முறையில் 83 எத்தனை 
யாவது உறுப்பு ? 


( b ) 2.06 , 2:02 , 1.98 , .... என்ற தொடர் முறையில் 
10.78 எத்தனையாவது உறுப்பு ? 


( 5 ) ( a ) 4 , 6 , 8 , 10 , ... 28 என்ற தொடர் முறையில் 
உள்ள மொத்த உறுப்புகள் எத்தனை ? 


( b ) - 6 , - 3 , 0 , ... 30 என்ற தொடர் முறையில் 
உள்ள மொத்த உறுப்புகள் எத்தனை ? 


( 6 ) ஒரு தொடரின் ஆவது உறுப்பு ( 4n - 1 ) ஆனால் , அது 
A.P.- ல் அமையும் என நிரூபிக்க . 


( 7 ) கொடுக்கப்பட்ட ஒரு கூட்டுத் தொடர் முறையில் உள்ள 
ஒவ்வோர் உறுப்புடனும் 

நிலையெண் கூட்டப்பட்டால் 
கிடைக்கப்பெறும் தொடர் முறையும் கூட்டுத் தொடர் முறையாக 
அமையும் என நிரூபிக்க . 


( 8 ) A. P.- ல் உள்ள மூன்று உறுப்புகளின் கூடுதல் 27 . 
அவற்றின் பெருக்கற் பலன் 504 எனில் , அவ் வெண்களைக் 
காண்க . 


( 9 } A.P.- ல் உள்ள மூன்று உறுப்புகளின் கூடுதல் 21 . 
அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 179 எனில் , அவ் வெண்களைக் 
காண்க . 


( 10 ) ரூ.200-20-800 என்ற ஊதியத்தில் அமர்த்தப்பட்டவர் 
உச்ச ஊதியத்தை எத்தனை ஆண்டுகளில் அடைவார் ? 


( 11 ) 3 + 8 + 13 + 18 + 
உறுப்பா ? 


என்ற தொடரில் 302 ஓர் 


// 


48 , ts 


( 12 ) ஒரு A.P.- ல் 112 
கண்டுபிடிக்க . 


214 எனில் , 19 ஐக் 


( 13 ) ஒரு A.P.- ல் 14 : 1 / = 2 : 3 எனில் , 13 : 111 காண்க . 


88 


|| 


( 14 ) 14 ஆவது , 19 ஆவது உறுப்புகள் முறையே 80 , -110 
எனக்கொண்ட A.P.- ன் முதல் மற்றும் 1 ஆவது உறுப்புகளைக் 
காண்க . 


( 


( 15 ) ஒரு A.P.- ல் ஆவது உறுப்பு , ( ஆவது உறுப்பு - 
எனில் , ( i ) / ஆவது உறுப்பு ( ii ) Pq ஆவது உறுப்பு ( iii ) ( p + q ) 
ஆவது உறுப்பு ஆகியவற்றைக் காண்க . 


7 


. 


( 16 ) ஒரு A.P.- ல் ஆவது உறுப்பின் மடங்கும் , ஏஆவது 
உறுப்பின் மடங்கும் சமம் எனில் , ( p + g ) ஆவது உறுப்பு 
பூச்சியம் எனக் காட்டுக . 


( 17 ) ஒரு A.P.- ல் 


lp 


= a , I = b , 1 = C 

t . = 0 எனில் , 


( i ) a ( g - r ) + b ( r - p ) + c ( p - q ) = 0 என்றும் , 


( ii ) p ( b - c ) + q ( c - a ) + r ( a - b ) = என்றும் 


காட்டுக . 


5-4 . A.P.- ன் உறுப்புகளின் கூடுதல் 


என்ற 


கண 


ஜெர்மானிய கணித மேதை கார்ல் பிரடரிக்காஸ் ( 1777 
1855 ) தொடக்கப் பள்ளியில் படிக்கும்போது 

ஆசிரியர் 
மாணவர்களை 

1 

முதல் 100 வரையுள்ள இயல் எண்களின் 
கூடுதற் பலனைக் காணுமாறு பணித்தார் . பிற மாணவர்கள் 
எண்களை எழுதிக் கூட்டிக்கொண்டு திண்டாடிக் கொண்டிருக் 
கையில் , காஸ் மட்டும் 5050 

விடையைக் 
நேரத்திற்குள் கூறியது ஆசிரியரை வியப்பில் ஆழ்த்தியது . காஸ் 
கடைப்பிடித்த முறையானது : 

1 + 2 + + 99 + 100 
தொடரில் முதல் எண்ணையும் கடைசி எண்ணையும் கூட்ட 1 + 100 
= 101 . இரண்டாவது எண்ணையும் 

இருந்து 
இரண்டாவது எண்ணையும் கூட்ட 2 + 99 

101 ; 
இவ்வாறே 3 + 98 , 4 + 97 , ... என்று மொத்தம் 50 சோடி 
101 - கள் கிடைக்கின்றன . அவற்றின் கூடுதற்பலன் 50 x 101 
= 5050 எனக் காஸ் கணக்கிட்டார் . காஸின் முறையைப் 
பின்வருமாறு விளக்கலாம் . 


கடைசியில் 


89 


Shop = 


1+ 2 + 


3.99 + 100 


மேலும் S100 100+ 99 + 98 ...... 2+ 1 ( திருப்பி எழுத ) 

2 S100 = 101 + 101 + 101 . 101 + 101 ( கூட்ட ) 


= 100x101 


100x101 

2 


50x101 = 5050 


100 


இம் முறையினைப் பயன்படுத்தி a , a + d , a + 2d ... a + n - id ... 
தொடர் முறையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் பலனைக் 
காணபோம் . 


S. = a + ( a + d ) + ( a + 2d ) + ... + ( a + n - 2d ) + ( a + n - 1d ) 
மேலும் , 
S. = ( a + n - 1d ) + (a + n - 2 d) + ... + ( a + d ) + a (திருப்பி 

எழுத ) 


2S . = ( 2a + n - Id ) + ( 2a + n- 1d ) + .... + ( 2a + n - 1d ) + 

( 2a + n- 1d ) ( கூட்ட ) 


1 


= n ( 2a + n - 1d ) 


11 


= 2 ( 2a + n - 16 ) 


( 1 ) 


17 


S. = = { a + ( a + n - 1d }} 


11 


|| 


{ முதல் உறுப்பு + n ஆவது உறுப்பு } 


( 2 ) 


. 


இவ்வாறு 1 உறுப்புகளுக்கான கூடுதல் பலனைக் காணும் 
வாய்பாடுகளைக் கணித தொகுததறி முறையில் சரிபார்ப்போம் . 


S. என்ற வாய்பாடு p ( n ) என்ற பண்பைக் குறிக்கிறது 
என்க . 


98 


இது மெய் . 


n = 1 எனில் 

S = ] [ 2a + 0 ] = a 
எனவே p ( 1 ) மெய் . 

n = k என்பதற்கு p ( m ) மெய்யெனில் 


k 
S = 

) 
2 
இருபக்கமும் ( k + 1 ) ஆவது உறுப்பாகிய a + kd யைக் கூட்ட 


* ( 2a + k - 1a ) 


kk 


S + 1 = S ; ( ) 

S + ( a + kd ) = 2 ( 2a + k - 1a ) + a + kd 


k (k - 1) d + a + kd 


= ka + 


2 


kd 
= ( k + 1.ja + z ( k - 1 +2 ) 


k (k + 1 ) 
= ( k + 1 ) a + 

2 


k 


. 


( 


( k + 1 ) 

+1 ( 2a + ka) 

2 
எனவே p( k ) மெய்யெனில் , p( k + 1) மெய்யெனக் காண்கிறோம் . 
p ( 1 ) மெய்யெனக் கண்டோம் . கணிதத் தொகுத்தறி முறைப்படி 
p ( x ) : S. = " ( 2a + n - 1d ) , எல்லா nE N- களுக்கும் மெய்யாகும் . 


எடுத்துக்காட்டு 


ஒருவர் மாதம் ரூ .80 / - வீதம் 60 மாதங்கள் செலுத்துகிறார் . 
அதற்குத் தனிவட்டி 6 % கொடுக்கப்படுகிறது. 5 வருட முடிவில் - 
கிடைக்கும் தொகை என்ன ? 


முதல் மாதம் செலுத்திய ரூ . 80 - க்கு 60 மாத வட்டியும் , 
இரண்டாம் மாதம் செலுத்திய ரூ . 80 - க்கு 59 மாத வட்டியும் 
மூன்றாம் மாதம் செலுத்திய ரூ .80 - க்கு 58 மாத வட்டியும் 


... 


.. 


.. 


... 


| 


91 


59 ஆம் மாதம் செலுத்திய ரூ . 80 - க்கு 2 மாத வட்டியும் 

( 59,60 ஆம் மாதத்திற்குரியது ) 


60 ஆம் மாதம் செலுத்திய ரூ . 80 - க்கு 1 மாத வட்டியும் 

( 60 ஆம் மாதத்திற்கு ) 


கிடைக்கும் . 

மொத்தம் கிடைக்கும் வட்டி , ரூ . 80 - க்கு ( 1 + 2 + 3 + ... + 60 ) 
மாதங்களுக்கு 6 % வீதம் ஆகும் . 


60x61 

60x61 
1 + 2 + 3 + .. +60 = 

மாதங்கள் = 
2 


2x 12 வருடங்கள் 


வட்டி = ரூ . 


80x; 60x61 6 

X 
2012 100 

= ரூ .732 


செலுத்திய தொகை = ரூ .80 x60 = ரூ .4800 
எனவே , கிடைக்கும் மொத்தத் தொகை = ரூ . 5532 


எடுத்துக்காட்டு 

ஒரு A.P.- ன் மொத்த உறுப்புகள் 15. அவற்றின் கூடுதல் 
390. முதல் உறுப்பு 5 எனில் , பொது வித்தியாசத்தையும் நடு 
உறுப்பையும் காண்க . 


தீர்வு : 


S. 


= 


2 (2a + n - 1 d ) 


S. 


= 390 ; a = 5 


15 
390 = 

7 [ 2 x 5 + 14 d ] 


| 


2 


10 + 14d = 390x 


= 52 


15 


= d = 3 


92 


நடு உறுப்பு 


= a + 7d 


= 5 + 7 x 3 


= 26 


எடுத்துக்காட்டு 


500 - க்கும் , 1000 - க்கும் இடையேயுள்ள 13 ஆல் வகுபடும் 
எண்கள் எத்தனை ? 


தீர்வு : 

தேவையான முதல் உறுப்பு a = 507 = ( 13X 39 ) 
தேவையான கடைசி உறுப்பு 1 . 988 ( 13X76 ) 

d = 13 


- 


1. = 1 + n - 1d 


507 + n - 1.13 = 988 


13n + 494 = 988 


494 
13 


= 38 


மொத்தம் 38 எண்கள் உள்ளன . 


எடுத்துக்காட்டு 

இரு A.P.- களின் 1 உறுப்புகளின் கூடுதல்கள் ( 7n + 1 ) : 
( 4n + 2 ) என்ற விகிதத்தில் அமைத்தால , அவற்றின் 21 ஆவது 
உறுப்புகளின் விகிதம் என்ன ? 


| 


தீர்வு : 
முதல் A P.- ல் a , = 

முதல உறுப்பு 
d, பொது வித்தியாசம் 

= 1 உறுப்புகளின் கூடுதல் என்றும் ; 


1 


93 


| 


ரண்டாவது A.P.- ல் 12 முதல் உறுப்பு 

d2 = பொது வித்தியாசம் 


S. = 1 உறுப்புகளின் கூடுதல் 

என்றும் கொள்க . 
S. S. ( 7n + 1 ) :( 4n + 2 ) 
காணவேண்டியது ( 21 - 21 
21 : 1 21 == ( a , + 20d ) : ( a2 + 2002) 


1 


4 (261 ] 2 202 

+ 404 , ) : * [ 2a2 + 40d; } 


= SAI ISAI 

( 7 x 41 + 1 ) : ( 4 X 41 + 2 ) 
= 288 : 166 


= 144 : 83 


1 


பயிற்சி 5-3 . 


. 


( 1 ) 1 உறுப்புகள் கொண்ட ஒரு A.P.- ல் முதல் உறுப்பு 
a எனும் , 

கடைசி 

உறுப்பு 1 என்றும் இருப்பின் , தொகு 
முறையைப் பயன்படுத்தி 


S. = " [ a 

[ a + l ] 
என நிரூபிக்க 

{ 2 ) 5 % தனிவட்டி வீதத்தில் 1-1-78 - ல் 1000 ரூபாய் 
செலுத்தினால் 1-1-89 - ல் கிடைக்கும் மொத்தத் தொகை என்ன ? 
கணக்கில் 2000 ரூபாய எந்த நாளில் இருக்கும் ? 


1000 என்ற 


3 ) ரூ 400 - 20 
20 வருடத்தில் எனன ஊதியம் கிடைக்கும் ? 


ஊதிய விகிதத்தில் 


{ 4 ) 


கூடுதல் காண்க : 


| 


( 1 ) 


8 + 13 - 18 + . , 23 உறுப்புகள் . 


{ ii ) 


101 + 99 + 97 


+ 47 


94 


1 


+ 


+ ...... 20 உறுப்புகள் 


a 


2 +3 
( w) ( 1 - A ) + ( 1 - A ) (1 - A ) + ... 


** 


n உறுப்புகள் . 


- 


( v ) 


+ 


! 
3 


+ 1 + 


யபா 


+ 


+ 7 


( vi ) 1. = 5n + 1 எனில் , n உறுப்புகள் . 


42 - க்கும் இடைப்பட்ட ஒற்றைப்படை 


{ v ! i ) 2 - க்கும் 
எண்கள் . 


( viii ) 3 + 4 + 8 + 9 + ...., 20 உறுப்புகள் . 


| 


( 5 ) ( i ) 1 + 6 + 11+ தொடரில் எத்தனை 
உறுப்புகளைக் கூட்டினால் 616 கிடைக்கும் ? 


( ii ) 230 + 227 + 224 + . தொடரில் எத்தனை 
உறுப்புகளைக் கூட்டினால் 4200 கிடைக்கும் ? 


( 6 ) 200 - க்கும் 400- க்கும் இடையில் உள்ள 


( i ) 7 ஆல் வகுபடும் எண்கள் , 


( ii ) 7 ஆல் வகுபடாத எண்கள் 
ஆகியவற்றின் கூடுதல் பலன்களைக் காண்க . 


( 7 ) 100 + 99 + 98 + ... தொடரில் 30 தொடர்ச்சியான 
எண்களின் கூடுதற்பலன் 1155 ஆனால் , எந்த எண்ணிலிருந்து 
தொடங்கும் ? 


( 8 ) A.P.- ல் 13 ஆவது உறுப்பு 3. முதல் 13 உறுப்புகளின் 
கூடுதல் பலன் 234 எனில் பொது வித்தியாசத்தையும் முதல் 
25 உறுப்புகளின் கூடுதல் பலனையும் காண்க . 


95 


( 9 ) 54 , 51 , 48 ... என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளைக் 
கூட்டினால் 513 கிடைக்கும் ? இரு விடைகளுக்கான காரணங்கள் 
என்ன ? 


( 10 ) இயலெண்களே 


1 


2 


+ 3 


பு 


4 


5 


6 


7 8 9 


என்று தொகுத்தெழுதினால் 50 ஆவது நிறையில் உள்ள எண்களின் 
கூடுதற் பலனென்ன ? 


என்று 


( 11 ) இயலெண்களை 1 , 2 , 3 , 4 ; 5 , 6 , 7 , 8 , 9 ; 
பிரிவு படுத்தப்படுகின்றன . 1 ஆவது பிரிவிலுள்ள எண்களின் 
கூடுதற்பலன் ( n - 1 } 3 - n3 எனக் காட்டுக . 


( 12 ) ஒரு A.P.- ல் 
எனக்காட்டுக . 


Su = S .. m + n எனில் , Smin 


( 13 ) ஒரு A.P- ன் முதலுறுப்பு , இரண்டாம் உறுப்பு . 
கடைசி உறுப்பு - எனில் , அத் தொடரின் கூடுதல் 

( q + r - 2p ) ( p + r ) / 2 ( q - p ) 
எனக் காட்டுக . 


( 14 ) ஒரு A.P.- ல் m உறுப்புகளின் கூடுதல் பலன் n- ம் , 
1 உறுப்புகளின் கூடுதல் பலன் 13 - ம் ஆனால் , ( m + n ) உறுப்புகளின் 
கூடுதல் - ( m + n ) என நிறுவுக . 


5-5 . பெருக்குத் தொடர் 


கூட்டுத் தொடரில் ஒவ்வோர் உறுப்புடனும் ஒரு குறிப்பிட்ட 
எண்ணைக் கூட்ட அடுத்த உறுப்பு கிடைக்கப் பெறுகிறதெனக் 
கண்டோம் . 


ஒவ்வோர் உறுப்பையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணால் பெருக்கி 
அடுத்த உறுப்பை அமைக்க முற்படுவோம் . 


2 


96 


( எ - டு ) 1 , 3 , 9 , 27 , ... இத் தொடர் முறையில் ஓர் 
உறுபபை 3 ஆல் பெருக்க அடுத்த உறுப்புக கிடைக்கிறது 


இத்தகைய தொடர் முறை பெருக்குத் தொடர் ( G.P. ) 
என்றழைக்கப்படுகிறது . அக் குறிப்பிட்ட நிலையெண் பொது விகித 
மெனப்படும் . 


a முதல் உறுப்பாகவும் , r பொது விகிதமாகவும் ஒரு 
G.P.- ல் இருந்தால் , அத் தொடர்முறை a , ar , ara , ar3 , 7 
என்பதாகும் . இவற்றின் கூடுதற்பலன் a + ar + ar2 + ar + 
என்பது பெருக்குத் தொடர் ஆகும் . முதல் உறுப்பு a ஆகும் . 
1 ஆவது உறுப்பு arn - 1 என எளிதாகக் காணலாம் . 


( எ - டு . ) ( 1 ) 1 , 3 , 4 , ... 

1 = a 1. / = } 


1 


( 2 ) 3 , - 6 , 12 , - 24 , ... 


1 Tas 


3 . 


2 


6 


12 
1 . 


- 


- 2 ) 


3 


எடுத்துக்காட்டு 


உயிரணுக்கள் இரண்டிரண்டாகப் பிரிந்து 

வளர்கின்றன . 
ஒரு செல் ஒரு மணியில் 2 புதிய செல்களாகப் பிரிந்தால் , 30 மணிக் 
குப் பிறகு எத்தனை செல்கள் இருக்கும் ? 


தீர்வு : 


கடந்த நேரம் 


0 1 2 3 ... 30 


செல்களின் 


எண்ணிக்கை 124.8 


8 ... ? 


1 = 1 ; 12 = 2 , 13 = 4 ... a = 


1 , / = 2 . 


. 


1 


நாம் காணவேண்டியது 131 


131 = ar30 

= ar30 - 1 x 230 


131 . 


230 செல்கள் 


97 


எடுததுககாட்டு 

003 + 006+ 012 + + 1 92 எனற பெருக்குது 
தொடரில் எத்தனை உறுப்புகள் உள்ளன ? 


தாவு 


= 003 


006 


= 2 


003 


1 ஆவது உறுப்பு 192 எனக . 


1 . 


= arn - 1 


192 = (003 ) 2n - 1 


2n - 1 = 


192 
003 


192 
3 


= 64 = 26 


. 


n - 1 = 6 = n = 7 

1 92 தொடரின 7 ஆவது உறுப்பாகும் . 


பெருககுத தொடரின கூடுதற்பலன 

ஒரு பெருககுத தொடரின முதல n உறுப்புகளின கூடுதல் 
பலனைக காணபோம் . 


\ 


+ ar + ar2 + 


+ arn - 2 + arr - 1 


S. 
rS . 


= ar + ar2 + 


+ arn - 2 + arn - 1 + aru 


( 1 ) - ( 2 ) 


S. ( 1 - r ) = a 


arn = a ( 1-1) 


S. = 4 
a(1 ) 


( r + 1 என இருத்தல் வேண்டும் 


SK 


1 

எனற இவ வாய பாட்டினை த தொகுத்தறி 
முறைமூலம் சரிபாாததுக கொளவோம 


1 


( 


+ 2 க 4 


98 


P ( v ) என்ற பண்புதான் S. = a ( = ") எனில் , 


1 


I = 1 எனும்போது S = a 


= a . எனவே p ( 1 ) மெய் . 


1 


p ( n ) ஆனது n = k- க்கு மெய்யெனில் , 


1 


p ( k ) : S = a 


1 - rk 
1 


இருபக்கமும் ( k + . 1 ) ஆவது உறுப்பைக் கூட்ட 


S + 1 = . S + ark 


ar = ( 1 ) 


+ ari 


A 


( 1 - rk + 1 ) 

1 


எனவே , p ( k ) மெய்யெனில் p ( k +1 ) மெய்யாகும் . 
எனவே , எல்லா n E N- களுக்கும் 


p ( m ) : S. = a ( 1 ) மெய் . 


( குறிப்பு : 1 ஆனால் 


S. 


== ) 


r > 1 ஆனால் 


S. = a 


a ( 1 ) 


r = 1 எனில் , S. என்ன என ஆராய்க . ] 


முடிவிலாப் பெருக்குத் தொடரின் கூடுதல் பலன் காண 


1 


1 + . 


1 
10 


+ 


1 
100 


- 


1000+ 


என்ற பெருக்குத் தொடரில் 


முதல் 10000 உறுப்புகளின் கூடுதல் பலனைக் காண்போம் . 


99 


1 


a = 
a = 1 ; / = 


-1 - 


10 


{ 1 - ( 1 ) 10000 } 
S10000 = 1 

1- 0.1 
• 12 = 01 ; 

.13 = -001 ; .14 = 0001 .... 
1- .12 = • 99 ; 1 - .13 = 999 ; 1-1 = 

1-14 = 19999 ... 


• 1 " என்பதில் n- ன் மதிப்பு அதிகரிக்க அதிகரிக்க ( 1--17 ) -ன் 
மதிப்பு 1 - க்கு நெருக்கமாக வருவதைக் காண்கிறோம் . எனவே , 
--ன் மதிப்பு மிகப் பெரியதாக இருக்கும்பொழுது ( 1 - 1 " ) - ன் 
தோராய மதிப்பு 1 எனக் கொள்ளலாம் . 


1 


எனவே S10000 - 


10 
9 


10 


1 உறுப்புகள் கொண்டதும் , < 1- எனவும் உள்ள ஒரு 
பெருக்குத் தொடரில் 

( 1 - n ) 
무 


arn 


Sn 


| r | < 1 எனில் , 1 - ன் மதிப்பு அதிகரிக்க அதிகரிக்கான் 
மதிப்புக் குறைந்து 

கொண்டே பூச்சியத்தை நெருங்கும் . 
மிகப்பெரும் n-களுக்கு r = 0 எனலாம் . முடிவிலாப் பெருக்குத் 
தொடரில் 


S = 


- எனக் காண்கிறோம் . 


எடுத்துக்காட்டு 

ஒருவங்கியில் 5 % கூட்டு வட்டி வீதத்தில் ஆண்டு தோறும் 
ரூ . 500 வீதம் 10 ஆண்டிற்குச் செலுத்தினால் 10 ஆண்டுக் 
கடைசியில் கிடைக்கும் தொகை என்ன ? 


தீர்வு : 

A = P ( 1 + i ) " 
P = ரூ .500 ; i = 05 


100 


முதல் ஆண்டு செலுத்தும் ரூ . 500 - க்கு 10 ஆண்டு 
கூட்டியும் , இரண்டாம் ஆண்டு செலுத்தும் ரூ .500 -க்கு 9 ஆண்டு 
கூட்டியும் , 

இதுபோல அடுத்த தவணைகளுக்கும் 
கிடைக்கும் . 


வட்டி 


A = ரூ . 500 (105 ) 10 + 500 (105 ) + ... 500 (105 ) 

= ரூ . 500 [ 1.05+ 1.052 + 1.053 + ..... 1.0510 ] 


சூ . 500 x 1-05:( 


1.0510 - 1 
1.05-1 


- 


= 


525 

[ 1-629-1 ) 
• 05 


= 


ரூ . 10500 X 629 


= ரூ .6606 


காடுத்துக்காட்டு 

5 + 55 + 555 + ..... n உறுப்புகளின் கூடுதல் என்ன ? 
தீர்வு : 
S. = [ 5 + 55 + .... n உறுப்புகள் ] 
= 5 [ 1 +11 + ... n உறுப்புகள் ) 
5 
[ 9 + 99 + 

) 


| 


* 


= [ ( 10-1 ) + ( 100-1 ) + ... 7 உறுப்புகள் ) 
= [[10 +102 + 103 + ... 10")- ( 1 +1 +1 + .... 


n உறுப்புகள் ) 


10 ( 107-1) 


10-1 


= [ ] 

--- 
( 1 ( 107-1 ) - -) = 5? ( 10 " ) - 


50 50 
81-9 


4 


101 


1 


எடுத்துக்காட்டு 

0-444 என்ற சுழல் தசம பின்னத்திற்குப் பொருந்தி விகித 
முறு எண்ணைக் காண்க . 


தீர்வு : 


S = 0.444 ... 


= -0.4 + 0.04 + 0.004 + 0.0004 + 


4 


1 
10 


107 = 


4 


4 


10 


4 


எனவே , S = 


1 


55 


10 
9 
10 


9 


1 


10 


எடுத்துக்காட்டு 


+ 


1 1 1 

+ 
3 

+ 
9 27 

என்ற தொடரின் n உறுப்புகளின் 
கூடுதல் பலனிற்கும் முடிவிலா உறுப்புகளின் கூடுதற் பலனிற்கும் 
உள்ள வித்தியாசம் 10-5 விடக் குறைவாக இருக்க -ன் மதிப்பு 
என்ன இருக்க வேண்டும் ? 


1 


தீர்வு : 


இங்கு a = 


3 


1 
3 


ய)- 


1 


S = 


, 


1 


1 


3 


5. = | ) = 11-3 )--- * 


2x3n 


S - S. < 10-5 


102 


1 


1 
2 


1 
30.2 


-- 


+ 


.1 
( 

105 


2 


1 


1 


< 15 


2.30 


105 


105 < 2.31 


3n > 


100000 

= 50000 
2 


m log 3 > log 50000 


log 50000 
-- R > 

log 3 


1 


4.69-90 
-- n > 

0.4771 


= 9 + பின்னம் 


எனவே -ன் மதிப்பு குறைந்தது 10 ஆக இருக்கவேண்டும் . 


பயிற்சி 5-4 . 


( 1 ) கீழ்க்கண்ட G.P.- ல் x- ன் மதிப்பு என்ன ? 

( a ) 3 , 18 , x ( b ) x , 7 , 28 
( c ) 9 , x , 81 ( d ) - - 6 , 30 


| ( 2 ) ( a ) 2 , 4 , 8 , 

என்ன ? 


என்ற G.P.- ல் 16 ஆவது உறுப்பு 


| 


( b ) 28 , 14 , 7 , ... என்ற G.P.- ல் 8 ஆவது உறுப்பு 

என்ன ? 


( c ) 4 , -12 , 36 , ... 6 உறுப்புகளுள்ள G.P.- ல் 

கடைசி உறுப்பு என்ன ? 


பக்க 


( 3 ) 2048 ச . செமீ . 

உள்ள வாறு 
முக்கோணம் வரையப்பட்டது . 

பின்பு 

பக்கங்களின் 


ஒரு சம 

மையப் 


103 


புள்ளிகளைச் சேர்த்து மற்றொரு முக்கோணம் உண்டாக்கப் 
பெற்றது . இவ்வாறே தொடர்ந்து மையப்புள்ளிகளைச் சேர்த்து 
முக்கோணங்கள் உண்டாக்கப் பெற்றன . 

இவ்வாறு 
வரையப்பட்ட 6 ஆவது முக்கோணத்தின் பரப்பு என்ன ? 


பல 


( 4 ) 10 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரம் ஒவ்வொரு வருடமும் 
முந்தைய வருடத்தின் உயரத்தை விட 10 % அதிகரிக்கிறது 
எனில் , 20 வருடம் கழித்து மரத்தின் உயரம் என்ன ? 


( 5 ) 1934 - ல் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 40,000 . 
மக்கள் தொகை ஆண்டுக்கு 5 % அதிகமாகிறது . 

ஒவ்வோர் 
ஆண்டுத் தொடக்ககத்திலுமுள்ள மக்கள் தொகை ஒரு G.P. ஆகும் 
எனக் காட்டுக . 1977 ஆம் ஆண்டில் மக்கள் தொகை என்ன ? 


( 6 ) ஒரு G.P.- ல் உள்ள தொடர்ந்த மூன்று உறுப்புகளின் 
கூடுதல் பலன் 19 , பெருக்கற்பலன் 216 எனில் , அந்த எண்களைக் 
காண்க . 


( 7 ) ஒரு G.P.- ல் உள்ள தொடர்ந்த மூன்று உறுப்புகளின் 
கூடுதல் பலன் 7 . அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் பலன் 
21 எனில் , அவ்வெண்களைக் காண்க . 


1 


( 8 ) ( i ) 729 ஆனது 9 + 3 + 1 + .... என்ற G.P.- ல் 
எத்தனையாவது உறுப்பு ஆகும் ? 


( ii ) 729 ஆனது 13 + 3 + 3 1/3 +9 + ...என்ற 
G.P.- ல் எத்தனையாவது உறுப்பு ஆகும் ? 


( 9 ) ஒரு G.P. ல் முதல் உறுப்பின் வர்க்கம் மூன்றாவது 
உறுப்பாகும் . 5 ஆவது உறுப்பு 64 எளில் , G.P. ஐக் கண்டுபிடிக்க 


( 10 ) ( i ) ts = 81 , 12 = 24 


1 


1 


( ii ) 


2 
5 


-- 3 


|| 


+ 


2 


என்ற G.P.-க்களின் 7 ஆவது உறுப்புகளைக் காண்க . 


104 


( 11 ) a , b , c , d என்ற எண்கள் G.P.- ல் உள்ளன எனில் , 


1 


1 


1 
15 
b 


G.P.- ல் அமையும் என்றும் , 


. - ல் 


. 


( ii } ( ae + be + ce ) ( b2 + c + d2 ) = ( ab + bc + cd ) : 
என்றும் நிரூபிக்க . 


1. = y . 


1. = 2 


எனில் , 


{ 12 ) ஒரு G.P.- ல் 1 , = x , 
x -r . yr - p.zp- = 1 என நிரூபிக்க . 


( 13 ) ஒரு G.P.- ல் நா = m , 12- = n எனில் , = m n 
எனக் காட்டுக . 


( 14 ) 4 எண்கள் உள்ள கணத்தில் முதல் மூன்று எண்கள் 
G.P.- லும் கடைசி மூன்றும் A.P- லும் உள்ளன . A.P- ன் பொது 
வித்தியாசம் 6. முதல் எண்ணும் கடைசி எண்ணும் சமம் எனில் , 
அந் நான்கு எண்களையும் காண்க . 


( 15 ) A.P.- ல் உள்ள மூன்று எண்களின் கூடுதல் பலன் 15 . 
வ்வெண்களோடு முறையே 1 , 4 , 19 என்ற எண்களைக் கூட்டக 
கிடைப்பது G.P. ஆகும் எனில் , அவ்வெண்களைக் காண்க . 


( 16 ) ஒரு G.P.- ல் முதல் 4 உறுப்புகளின் கூடுதல் பலனும் 
முதல் எட்டு உறுப்புகளின் கூடுதல் பலனும் 81 : 97 என்ற 
விகிதத்திலிருந்தால் , பொது விகிதத்தைக் காண்க . 


3n + 1 
( 17 ) S. = 3 

எனில் , முதல் உறுப்பையும் பொது 

420 
வித்தியாசத்தையும் காண்க . 


( 18 ) கீழ்க்கண்ட தொடர்களின் n உறுப்புகளின் கூடுதல் 
பலன் காண்க : 


1 


+ 


| ta ) , 


4 


8 


+ 


( b ) 4 + 44 + 444 + .... 


( 


105 


( c ) .5 + .55 + .555 + .... 


( d ) 1+ ( 1 + x ) + ( 1 + x + x ) + ( 1 + x + x2 + x3 ) + ... 


( e ) 1 + 3 + 7 + 15 + 31 + 


( 19 ) • 4 2 3 2 3 2 3 ... என்ற சுழல் தசமத்தின் மதிப்பைக் 
காண்க . 


2 


( 20 ) 


1 1 
312 


என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை 


ம 


55 
எடுத்துக் கொள்ளக் கூடுதற்பலன் 

கிடைக்கும் ? 
72 


( 21 ) 1 + 3 + 32 + 33 + என்ற தொடரில் குறைந்தது 
எத்தனை உறுப்புகளை எடுக்கக் கூடுதற்பலன் 2000 ஐ மிகும் ? 


( 22 ) ஒரு G.P.- ன் n உறுப்புகளின் கூடுதல் பலன் S ; 
பெருக்கற் பலன் P. உறுப்புகளின் தலைகீழிகளின் கூடுதல் 
R எனில் , 


P2 = 


( R )" 


Sin 

என நிரூபிக்க . 


( 23 ) கீழ்க்கண்ட முடிவிலாத் தொடர்களின் கூடுதல் பலன் 
காண்க . 


( 
i 
) 


50 - 40 + 32 - 25.6 + . 


1 


1 


(i ) 2 


+ 


+ 


1 
22 


+ 


( 


21 


( iii ) 


7- + 


+ 


63 
16 


+ | 


( 24 ) ஒரு G.P.- ன் முதல் உறுப்பு இரண்டாம் உறுப்பை 
விட 2 அதிகம் . முடிவிலாத் தொடரின் கூடுதல் பலன் 50 எனில் 
G.P. ஐக் காண்க . 


.. 


106 


1 


( 25 ) x = 1 + a + a2 + o , y = 1 + b + y 2 + .... 

| a | < 1 , | 5 | < 1 எனில் , 


xy 
1 + ab + 1252 + .... = 

x + y - 1 
எனக் காட்டுக . 


( 26 ) ஒரு பந்து 12 மீ . உயரத்தில் இருந்து நேராகக் கீழே 
விழுந்தது . அது ஒவ்வொரு முறையும் அது விழுந்த உயரத்தில் 
பங்கு உயரக் கிளம்பினால் , அது நிலைக்கு வரும்வரையில் 
மொத்தம் 24 மீ . தூரம் பயணம் செய்திருக்கும் எனக் காட்டுக . 


( 27 ) முறையே 1 , 2 , 3 , ... n ஆகியவற்றை முதல் உறுப்பு 


1 


களாகவும் , முறையே 1 , 1 , 4 , 

n + 1 ஆகியவற்றைப் பொது 
விகிதங்களாகவும் கொண்ட முடிவிலா G.P.-க்களின் கூடுதற் 
பலன் முறையே S1, S2 , S3 , ... S. ஆனால் , 
S1 + Sz + S + .... s . = " (n + 

n 3 ) 

என நிரூபிக்க . 


2 


5-6 . இசைத் தொடர் ( Harmonic Progression ) 


ஒரு தொடரில் உள்ள உறுப்புகளின் தலைகீழிகள் கூட்டுத் 
தொடரில் ( A.P. ) இருந்தால் , அதனை இசைத் தொடர் ( H.P. ) 
என்கிறோம் . 


சான்றாக , + , + , T , ... தொடர்முறை H.P.- ல் இருக்கிறது . 
ஏனெனில் , அவற்றின் தலைகீழிகள் முறையே 3 , 7 , 11 , ... என்ற 
தொடர்முறை A.P.- ல் உள்ளன . 


H.P. ஐ 


a , a + d , a + 2d , என்பது ஒரு A.P. ஆதலால் , ஒரு 
1 1 1 1 

1 
a a + d a + 2d a + 3d a + 40 

என்று பொதுமைப் 
படுத்தி " எழுதலாம் . 


1 


கவனிக்க : 1 


& + n - 18 


107 


எடுத்துக்காட்டு 


T 


1 20 

23 


+ 


+ 


2 , + 13 + 1 
உறுப்பைக் காண்க . 


தொடரின் ஆவது 


தீர்வு : 


5 
2 


+ 


20 

+ 


10 
9 . 


+ 


20 
23 


13 


+ . 


தொடர் ஓர் இசைத்தொடர் . 


2 13 
ஏனெனில் , 

+ 
5 + 20 


9 
10 


23 
+ 

20 


+ ... ஒரு கூட்டுத் தொடர் 


, d 


வம் 


5 1 
20 4 


2 

13 
ஆகும் . இங்கு a = 

51 20 
எனவே , கூட்டுத் தொடரின் 

2 
1 ஆவது உறுப்பு + ( m 

5 


1 ) 4 


= 


2 n - 1 
5+ 4 


8+ 5n - 5 

20 


5n + 3 
20 


. இசைத் தொடரில் t . = 


20 
5n + 3 


எடுத்துக்காட்டு 

a , b , c , d என்ற எண்கள் H.P- ல் இருந்தால் , 5 + bc + ede 
3ad எனக் காட்டுக . 
தீர்வு : 

எ , b , c , d எண்கள் H.P.- ல் உள்ளன . 


1 


1 


1 


1 


[ 


1 
எனவே , 

b 


1 
5 


C 


= F என்க . 


ada 


b - c 
bc 


c - d 

= P 


ab 


108 


c - d 


a 


뿜 


b - C 
tbc - . 

p 


P 


i cd 


- 


P 


1 


ல + be + cd = 


( a - b + b - c + c - d ) 


P 


11 


( a - 4 ) 


... ( 1 ) 


ஆனால் , ! 


1 
+ p + p + p = 

+ P 2 


3p = 


a - d 
ad 


... ( 2 ) 


(( 1 ) , ( 2 )-லிருந்து ab + bc + cd = 3 ad என அறிகிறோம் . 


பயிற்சி 5-5 . 


. 


( 1 ) கீழ்க்கண்டவற்றைச் சரிபார்க்க : 

( a ) H.P- ல் உள்ள தொடர்முறை கொடுக்கப்பட்டால் , 
அதன் உறுப்புகளின் தலைகீழிகள் A.P.- ல் அமையும் . 
( b ) G.P- ல் தொடர்முறை கொடுக்கப்பட்டிருப்பின் 
அதன் தலைகீழிகளும் G.P- ல் இருக்கும் . 
1 

1 
( 2 ) ( a ) 3. x , S 

( b ) 3 , x , 7 
இவை H.P. எனில் , x என்ன ? 
{ 3 ) கீழ்க்கண்ட H.P. களில் 1 ஆவது உறுப்புகளைக் காண்க . 

1 3 3 | 1 
( a ) 310 11 4 


11 


(b ) 2 , ..... 


( 4 ) . a ( b - c ) x2 + b ( c - a ) x + ( ( a - b ) = 0 என்ற 
சமன்பாட்டின் மூலங்கள் சமம் எனில் , a , b , c H.P- ல் உள்ளன 
எனக் காட்டுக . 


109 


( 5 ) ஒரு H P.- ல உள்ள மூன்று உறுப்புகளின் தலைகீர் 


1 
களின கூடுதல் பலன 9. அவற்றின பெருககல பலன எனின் . 

15 
அந்த எணகளைக காணக 


( 6 ) ஒரு HP -ல 7 ஆவது உறுப்பு 


1 
15 


- 


12 ஆவது உறுப்பு 


1 

1 
105 எனில , 20 ஆவது உறுப்பு எனக காட்டுக . 

249 


( 7 ) a , b , c , ஆகியவை H P -ல இருநதால , 


1 


1 


- 


1 
b - a 


+ - என நிரூபிக்க . 


b - C 


. 


C 


( 8 ) ஒரு H P- ல 1 = m , t. = 1 எனில tml = 1 எ . 
காடடுக 


57 தொடாகளின கூட்டிடைகள 


( 1 ) a , b , c ஆகியவை A.P - ல இருந்தால 

b - a = c - b = பொதுவிததியாசம என அறிவோம் . 


b - a = c_b 


2b = a + C 


b 


d + C 
2 


b ஐ a , - ககு இடையேயான கூட்டுச்சராசரி A.M. என் 
வரையறை செயகிறோம் 


( எ - டு ) 10 , 20 - ககு இடையேயான கூட்டுசசராசரி 15 ஆகும் . 


( I ) இதே போனறு a , b , C மூனறும் HP- ல் இருக்கத் 
தேவையான நிபந்தனையினைக காணலாம . 


110 


a , b , c , H.P.- ல் இருந்தால் , 


1 


a a b c 


A.P.- ல் இருக்கும் . 


1 


1 

+ 
A 


- 


. 


எனவே , ( 1 )-ன்படி 


C 


1 
b 


2 


1 


1 


( அ - து . ) 


2 
b 


= 


a + C 
ac 


C 


2ac 


b 


4 ( 2 ) 


a + C 


a , b , c . ஆகிய மூன்றும் H.P. - ல் இருப்பின் , 6 என்பது 
a , c- க்கு இடையேயான இசை இடை ( H.M. ) எனக் கூறப்படும் . 

1 

1 1 
எடுத்துக்காட்டாக 

-களுக்கு இடையே 
15 

101. 20 
யான இன 

சை டை ஆகும் . 


என்பது 


( iii ) a , b , c எண்கள் G.P.- ல் உள்ளன என்க . 


b 


பொது விகிதம் 


-- 


= 


b 


b2 = ac 


b = 


Nac 


... ( 3 ) 


a , b , c மூன்றும் G.P.- ல் உள்ள வாறு இருப்பின் a , c- களுக் 
கிடையேயான பெருக்கிடை ( G , M . ) b என்று கூறுகிறோம் . 


எடுத்துக்காட்டாக 5 என்பது 
பெருக்கிடை ஆகும் . 


1 , 25 - களுக்கிடையேயான 


| 


( iv ) A , G , H முறையே x , y- களுக்கிடையேயான A. M., 
G.M. , H.M. -களைக் குறிப்பின் A , G , H ஒரு G.P. என நிரூபிக்க : 


111 


விருபணம் 

x + y 
கூட்டுச் சராசரி A = 쁠 

21 
பெருக்கிடை G = / xy 


இசை 


2xy 
டை H = 

x + y 


AX H = 


x + y 

2xy 
X 
2 

xxy 


= xy 


= G2 


* A , H ஆகியவற்றின் பெருக்கிடை G ஆகும் . 


1 


எடுத்துக்காட்டு 1 

( b + c ) , ( c + a ) , ( a + b ) ஒரு H.P. எனில் , a2 , b2 , c2 ஒரு 
A.P. எனக் காட்டுக . 


தீர்வு - 


b + c , c + a , a + b , H.P.- ல் உள்ளன் . 


- 


c + a = 

+ 


2 ( b + c ) ( a + b ) 

b + .c + a + b 


2 ( ab + be + ac + bc ) 

2b + a + C 
அதாவது 2cb + c2 + ca + 2ab + ac + a2 = 2ab + 252 + 2ca 


+ 2cb 


அதாவது a2 + c2 = 252 


a2 + ( 2 
அதாவது 62 = 

2 
ஃ a2 , b2 , c2 மூன்றும் A.P.- ல் உள்ளன . 


- 112 


எடுத்துக்காட்டு 2 : 


g , b , c மூன்றும் H.P.- ல் இருந்தால் 

b 
+ c c + a a + b 

ஒரு H. P- எனக் காட்டுக . 


C 


4 , b , c மூன்றும் H.P.- ல் உள்ளன . 


1 


1 


1 
15 


A.P- ல் உள்ளன . 


C 


C 


a + b + c a + b + c a + b + c 

A.P.- ல் உள்ளன . 
5 

( a + b + c ஆல் பெருக்க ) 
b + c C + a 

+ 1 A.P.- ல் உள்ளன . 
b 


a + b 


+ 1 , 


+ 1 , 


A 


C 


b + c c + a a + b 
6 

A.P.- ல் உள்ளன ( 1 ஐக் கழிக்க) . 


a 


C 


her 


| 


b 
= 

A H.P.- ல் உள்ளன . 
b + c c + a a + b 
எடுத்துக்காட்டு 3 : 

a , b , c A.P.- யிலும் b , c , d G.P.- யிலும் c , d , e H.P- யிலும் 
இருப்பின் c = ae என நிரூபிக்க . 


a , b , c A.P.- ல் உள்ளன 


= b = 


* 


( + a 

2 ) 


த , c , d G.P.- ல் உள்ளன 


( 2 = bd 


2 ce 


- 
- 


2 ce 


Ed, e H.P.- ல் உள்ளன - d = 

C + e 
( c + a ) 
c2 = bd = 

2 

( c + e ) 
( அ - து . ) c ( c + 2 ) = e ( c + a ) 


X 


c2 + ce = ce + ae 

* ae 


113 


பயிற்சி 5-6 . 
{ 1 ) p , q , r G.P.- ல் இருப்பின் , 
( 

( i ) logap , log.g , log.r. A.P- ல் இருக்கும் என்றும் , 
( ii ) log , t, tog . , log , * H.P.- ல் இருக்கும் என்றும் 
காட்டுக . 


( 2 ) x , y-களுக்கிடையேயான A.M. , G.M. , H.M. ன் 
முறையே A , G , H ஆனால் A > G என்றும் G > H என்றும் நிறுவுக . 

( 3 ) இரு எண்களுக்கிடையேயான A.M. ஒன்று எனில் , 
அவ்வெண்களின் H.M. , அவற்றின் G.M.- ன் வர்க்கம் 

எனக் 
காட்டுக . 


( 4 ) x , 2 ஆகியவற்றின் A.M. , y என்றும் G.M., ny என்றும் 
இருந்தால் , nay அவற்றின் H.M. எனக் காட்டுக . 


( 5 ) a , b , c G.P.- யிலும் , ar = by = c ஆகவும் இருந்தால் , 
m , y , z ஆகியவை H.P.- ல் இருக்கும் எனக் காட்டுக . 


( 6 ) இரு எண்களின் 

A.M. அவற்றின் G.M. ஐவிட 
இரண்டு அதிகம் . H.M. ஆனது அவற்றின் பெரிய எண்ணில் 
பங்கு எனில் , அவ்வெண்களைக் காண்க . 


an + 1 + gn + 1 
( 7 ) 

ஆனது a , 6 -களுக்கிடையேயான ( i ) H.M. 
( ii ) A.M ஆக இருக்க 7 - ன் மதிப்பு என்ன ? 


an + in 


( 8 ) மூலங்களின் A.M , A என்றும் , G.M. , G என்றும் 
உள்ளவாறு X- ல் ஓர் இருபடிச் சமன்பாட்டை உருவாக்கவும் . 


1 


5-8 . பல்வகைத் தொடர்கள் 


En = 1 + 2 + 3 + .... + n = 


n ( n + 1 ) 

2 


( 2 ) 2 2 = 12 + 22 + 32 + 


+ n2 


n ( n + 1 ) ( 2n + 1 ) 

6 


1 


1 


114 


( 3 ) - 


= 13 + 23 + 33 + + n3 = 


me = [ {r," " " 


என்பவற்றை முன்பே நிரூபித்துள்ளோம் . இவற்றையும் , மற்றும் 
தொடர்கள் பற்றி இதுகாறும் கற்றவற்றையும் பயன்படுத்திச் 
சில கணக்குகளைப் பார்ப்போம் . 


1 


1 


எடுத்துக்காட்டு 

1 + 2 +7 + 1 + ... 0 என்ற முடிவிலாத் தொடரின் 
கூடுதல் - பலன் காண்க . 


தீர்வு : 

இங்கு இருக்கும் உறுப்புகளில் உள்ள எல்லாத் தொகுதிகளும் 
A.P.-யிலும் எல்லாப் பகுதிகளும் GP - யிலும் உள்ளதைக் கவனிக்க . 
வேறு விதமாகக் கூறின் ,, , , ... என்ற G.P- ன் ஒவ்வோர் 
உறுப்பையும் முறையே 1 , 3 , 5 , ... என்ற A.P.- ன் உறுப்பினால் 
பெருக்கத் தொடர் முறை கிடைக்கிறது . 


1 


2 


S = 


+ 


3 5 7 
4 +8 

+ + 

16 


0 மட்டும் ..... ( 1 ) 


s = 4 


3 
+ + 

8 


5 
16 


+ 


** 


...( 2 ) 


( 1 ) - ( 2 ) 


S 
2 


= 


1 

4 ( 1 +4+ + 
2 


0 மட்டும் ) 


3 


4 + 


+ ( - ) = + 


2 1 


S = 


- 


எடுத்துக்காட்டு 

1.32 +2.52 + 3.72 + ... என்ற தொடரில் முதல் 20 உறுப்பு 
களின் கூடுதல் பலன் காண்க . 


3 


தீர்வு : 

கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டை 
1.3.3 + 2.5.5 + 3.7.7 + 

என்று எழுத ஒவ்வோர் 
உறுப்பிலும் மூன்று எண்கள் உள்ளன . ஒவ்வோர் உறுப்பிலும் 


115 


உள்ள முதல் எண்களான 1 , 2 , 3 , 4 , ..... என்பவை 1 ஐ முதல் 
உறுப்பாகவும் , 1 ஐப் பொது வித்தியாசமாகவும் கொண்டுள்ள ஒரு 
A.P. இதே போன்று ஒவ்வோர் உறுப்பிலுமுள்ள இரண்டாவது 
மூன்றாவது எண்களான 3,5,7 , ... யாவும் ஒரு A.P. { a = 3 , d = 2 }-யில் 
உள்ளன . 


n ஆவது உறுப்பு 1. = n ( 2n + 1 ) ( 2n + 1 ) 


1. 


4n3 + 4n2 + -n 


1 


1 


= 4.13 + 4.12 + 1 


1 


m = 2 


12 


= 4.23 + 4.22 + 2 


n = 3 


13 = 4.33 + 4.32 + 3 


SK 


1. = 4. n3 + 4. n ? + n 
= 4 ( 13 + 23 + 33 + + n3) 

+ 4 ( 12 + 22 + 32 + + na ) 
+ 1 ( 1 + 2 + 3 + + n ) 
m2 { n + 1 ) 2 4n ( n + 1 ) ( 2n + 1 ) 

+ 
4 

6 

n ( n + 1 ) 
+ 

2 


n = 20 ஆனால் , S2 = 202 ( 21 ) 2 + 3 20.21.41 + 


20.21 

2 


= 


= 188090 


பயிற்சி 5-7 . 


( 1 ) கீழ்க்கண்ட முடிவிலாத் தொடர்களின் கூடுதல் பலன்களைக் 
காண்க : 


1 


. 


IL 


( a ) 


5 7 9 11 
2 21 

+ 

63 + 189 


+ 


+ 


( b ) 1+ ( 1 + b } r + { 1 + b + b2)r2 + { 1 + b + b2 + b3)r3 + ... 

( r , b இரண்டும் தகு பின்னங்கள் ) 


116 


( 2 ) n உறுப்புகளின் கூடுதல் காண்க : 

( a ) 1.2 + 2.3 + 3.4 + 
( b ) 12 + 32 + 52 + 
( c ) 3.7 + 5.10 + 7.13 +- .... 
( d ) 1.3.4 + 2.4.5 + 3.5.6 + 


12 


( 3 ) 


1 + 1 + 2 


12+ 22 12 +22+ 32 

1 + 2 + 3 


+ 


n உறுப்புகள் 


n ( n + 2 ) 

எனக் காட்டுக . 
3. 


6. ஈருறுப்புச் சேர்க்கைத் தேற்றம் 


6-1 . மிகை முழுஎண் படிக்குறிக்கு ஈருறுப்புச் சேர்க்கைத் 

தேற்றம் 


சாதாரணப் பெருக்கல்படி 

( x + all x + a 


( x + a ) 2 


= 


x2 + 2xa + a2 


{ x + a } 3 


= 


x3 + 3x2a + 3xa ? + as 


( x + a ) 


x4 + 4x3a + 6x2 a2 + 4xa3 + m 


( x + a ) 5 


x5 + 5x - a + 10x3a2 + 10x2 a3 

+ 5xa4 + as 


அதாவது ( x + a ) ஐ ( n = 1 , 2 , 3 , 4 , 5 ) விரித்தெழுதும்போது 
கமக்குக் கீழ்க்கண்ட பண்புகள் புலனாகின்றன . 


( 1 ) விரிப்பில் ( n + 1 ) உறுப்புகள் இருக்கின்றன . 


( 2 ) x- ன் அடுக்குகள் ஒன்றொன்றாகக் குறைய ,, a- ன் 

அடுக்குகள் ஒன்றொன்றாகக் கூடுகின்றன . 
( 3 ) ஒவ்வோர் உறுப்பிலும் ( x- ன்படி ) + ( a- ன்படி ) = n 
( 4 ) x " , ar ஆகியவற்றின் குணகங்கள் ஒன்று . 
( 5 ) முதலிலிருந்தும் , கடைசியிலிருந்தும் சமதூரத்தில் 

உள்ள உறுப்புகளின் குண கங்கள் சமம் . 
( 6 ) குணகங்களின் வரிசை அமைப்பு பாஸ்கல் முக்கோணத் 

தின் நிரைகளாகும் . 
இவற்றை மனத்திற் கொண்டு மிகை முழு எண் படிக்குறிக்கு 
ஈருறுப்புச் சேர்க்கைத் தேற்றததை நிறுவலாம் . 


118 


தேற்றம் 

nE N எனில் , 


( x + a ) = ( 5 ) 


2 + 


( 1 ) 


xn - 1 a + 


( 2 ) -2a2 + .. 

( 2 ) 


n 


+ 


xn- r - ar + 


+ 


an 


நிரூபணம் 


இதனை நிறுவ , கணிதத் தொகுத்தறிதல் முறையைப் பயன் 
படுத்துவோம் . 


p ( n ) : ( x + a ] r = 


xn + 


( 6 ) (1 ) xn- a + .. ) 

(2 ) 
( 1 ) p(1) ( x + a ) = ( 1 ) +(9 ) 


+ ... + 


{ 


al = x + a 


இதுமெய் . 


( ii ) p ( m ) மெய்யென்க . 


1 


எனவே , ( x + a ) m 


xm + 


xm - 1 


(3) 

+ 


(2 ) 


m 
2 


x-2.2 + ..... + 


( m ) 


am 


சமன்பாட்டை ( x + a ) ஆல் பெருக்க , 


இடப்புறம் : ( x + a } m . ( +4) * ( x + 4 ) n + 1 . 


வலக்கைப்பக்கத்து உறுப்புகளை ( x Fa ) ஆல் பெருக்கும் 
போது , முதல் எல்லா உறுப்புகளையும் , x ஆல் பெருக்கி எழுதிக் 
கொண்டு , பின்பு எல்லா உறுப்புகளையும் a ஆல் பெருக்கி எழுதிக் 
கொள்வோம் . 


119 


( அ - து . ) 


+ 


a ? + .... 


+ 


xm-r.ar + 1 + 


+ 


(8) 


xam 


} 


+ 


-1a2 + 


+ 


xm-r.ar + 1 + .... 


வலப்புறம் : {(8) + (7) 

( 3) 
{(6 ) na + (11 );n- a? 

( 

(m-1) can 
(6 ) = ( " ) = 1 = (m ) = (m + 1) 


+ 


+ 


( m) 


lam + 1 


ஆனால் , me, = nen - r 


1 ) 


எனவே xm + 1 , am 1 - களின் குணகங்களை 

m + 1 m + 
0 

m + 
என்று எழுதலாம் . 
மேலும் , x - r + 1 . a உறுப்புகளின் கூடுதலை எழுத , அவற்றின் 
குணகங்களின் கூடுதலான 


( பாஸ்கல் விதிப்படி ) 


எனவே , 


(- ":) + ("" 

) = ( " * ) 
(x + a}m+1 = (" 5 ) 

x + 


xm + 1 + . 


+ 


xm + 1 


1 


("+ ") 

+1) 


+ 


m + 1 
m + 1 


Qm + 1 


ஃ . P ( m ) - p ( m + 1 ) . 


எனவே , தொகுத்தறி முறைப்படி எல்லா n E N- களுக்கும் , 
p ( n ) மெய்யாகும் . 


( குறிப்பு : 

( 1 ) ( x + a ) r விரிவில் ( r + 1 ) ஆம் உறுப்புப் பொது உறுப்பு 
எனப்படும் . 

tr+ 1 = nc xn- , ar 


120 


1 


( 2 ) ( x + a ) = 2 

T = 0 


ne , xn -rar 


( 3 ) ( x - a } r = [ x + ( - a) ] 


n 


= 2ns - - a ) 


n 


2 ( -1 ) . nc , xn - t . a 


- 1 


( 4 ) (1 + x ) 


+ nCnx " 


= neo + nCix + nCex2 + 
= 1 + mcx + nC2 x2 + 


+ xR . 


எடுத்துக்காட்டு 1 

( 5x - y2 ) . விரித்தெழுதுக . 
தீர்வு : 
( 5x - y2 ) * = ( 5x ) + + 4c1 ( 5x3 ( -y ? ) + 4c2 ( 5x ) 2 

( - y2 ) 
+ 4c3 ( 5x ) ( -y2 ) 3 + 4c4 ( 5x ) ( --y2 ) + 


4 ே = 403 = 


A 


462 


4.3 
1.2 


= 6 


: (5x - y2 }+ = 54 x4 + 4.53 x3 ( -y2 ) 

+6.52 . x2. y4 + 4.5.x. ( -ye ) + 1.1 . ( ye ) 


= 625x4- 500 y2 + 150x2 y4-20xys + y & 


5 


எடுத்துக்காட்டு 2 : 

( 1 * 03 ) 6 - ன் மதிப்பை தசமஸ்தானத் திருத்தமாகக் 
கண்டுபிடிக்க . 
தீர்வு : 

( 1-03 ) . = ( 1 + 0.03 } 6 = ( 1 + x ) என்க . 


121 


. 


( 1 + x ) = 1 + 61. x + 6C2 . x2 + 63. x3 + 6C . 

+ scs . x5 + x 
== 1 + 6x + 15x2 + 20x3 + 15x + 6x + 2 


V 


( 1 + 0-03 } 6 = 1 + 6 ( 0 • 03 ) + 15 ( 0009 ) 

+ 20 ( 000027 ) +15 ( 00000081 ) + ... 


> 


1 


+ 0.18 


+ 0.0135 


+ 0.00054 


+ 0.000012 15+ 


r 
. 


1.194052 15 


= 


1.19405 


எடுத்துக்காட்டு 3 : 


. 


(2x + 1 ) ( x - ல் 


2 19 

-ல் உள்ள x இல்லாத உறுப்பைக் 


கண்டுபிடிக்க . 


தீர்வு : 

x - இல்லாத உறுப்பு. 


- 


1 


= 2 x3 


x2 


விரிப்பில் 


உறுப்பு 


x3 


2-19 


1 


x2 


[ 3 ) 

அப்பு 
( ( 

விரிப்பில் நிஃயெண் உறுப்பு 
( 82- ) -ல் உறுப்பும் , உறுப்பும் கண்டு 


X 


எனவே , 


பிடித்தால் போதும் . 


122 


21 


t + 1 


= 9° ( x ? ) : - - 
-3 


= 9c , x18 - 2r ( -2 ) r / x / 

= ( - 2 ) se , x18 - 3r 
( i ) 18 - 3r = - 3 


r = 7 


* .t1 + 1 = ( - 2 ) 7 gcrx - 3 


= -27 x 


9x8 
1x2 


* 3 


29 x 9x - 3 


- 


( ii ) 


18-3r = 0 


Y 


| = 6 


நிலையெண் = ( - 206 96 x 


9 x 8 x 7 
= 28 93 = 26 x 

1x 2.x 3 
= 28 x 21 


எனவே , x இல்லாத உறுப்பு 


= 2x3 


( - 2 


29 x 9x 


+ 1 [ 29 x 21 ) 


= 28 [ - 36 +21 ] 

28 x 15 = 


3840 


எடுத்துக்காட்டு 4 : 

( 1 - ax ) " என்பதன் விரிவில் , 1 மிகைமுழு எண்ணாக 
இருக்கும் போது , முதல் மூன்று உறுப்புகள் 1 - 4x + 7x2 
எனில் , a , n - இவற்றின் மதிப்புகளைக் காண்க . 


தீர்வு : 

( 1 - ax) - ன் விரிவில் , 
ty 


= 1 


123 


12 = 0.1- ax ) = 


4x 


+ al = 4 


n (n - 1 ) . 1.02 x2 = 7x2 


13 = 


1-2 


1 ) a2 = 14 


= n2 a2 


na2 = 14 


16 - 


4a 


= 14 


4a = 2 


1 


1 


AN 


= 


2 


4 


= 


- 8 


- 


எடுத்துக்காட்டு 5 : 
( 1 + x ) " - ல் மூன்று தொடர் உறுப்புகளின் 

குணகங்கள் 
முறையே , 2a , 15a , 70a எனில் a , n- களைக் காண்க 


தீர்வு 


+1 . Ir + 2 என்ற தொடர் 
கொள்வோம் . 


உறுப்புகளை 


எடுததுக 


அவற்றின் குணகங்கள் முறையே , 


ne. = 2a 


n ! 
( அ - து . ) 

( r - 1 ) ! ( n - r-+ 1 ) ! 


= 22 


| 


. ( 1 ) 


ner 


= 154 


( அ - து . ) 


n ! 
r ! ( n - r ) ! 


= 15a 


( 2 ) 


! 


ne + 1 = 70a 


-- ( அ - து . ) 


( r + 1 )! ( n - r - 1 )! 

= 70a ... ( 3 ) 


124 


( 2 ) + ( 1 ) , 


n - r + 1 


15 
2 


// 


2n - 17 


= 


- 2 


. ( 4 ) 


14 


( 3 ) - ( 2 ) , 


1 - 
r + 1 


= 


70 
15 


3 


3n - 17r = 14 


( 5 ) 


( 5 ) - ( 4 ) , 

n = 16 
( 4 ) -ல் பிரதியிட 32 - 177 = - 2 


r = 2 


பயிற்சி 6-1 . 


விரித்தெழுதுக : 

( 1 ) ( x y + y ) 


( 2 ) ( 2x + y2 ) 5 
( 4 ) ( 2x - } ) 7 


( 3 ) ( 3 - 2x ) 


( 5 ) ( 3x2-2y) 


( 6 ) ஈருறுப்பு விரிப்பைப் பயன்படுத்தி , 
( i ) 116 = 1771561 

( ii ) 93 = 970299 
(ii) ( 102 } + = 108243216 என நிரூபிக்க . 


( 7 ) ( 1 + x} 10- ன் விரிவினை x + உறுப்பு வரை எழுதி , 
( 1.01 ) 10 - ன் மதிப்பை 5 தசமஸ்தானத் திருத்தமாகக் காண்க . 

( 8 ) ( 1 - x ) 8- ன் விரிவினை x3 உறுப்பு வரை எழுதி 

-ன் மதிப்பைக் காண்க . 
50 


4918 


( 13 ) 


( 9 ) ( i ) ( 2 • 02 ) 5 ( ii ) ( +99 ) 10 - களின் மதிப்புகளை 5 தசமத் 
தானத் திருத்தமாக ஈருறுப்புச் சேர்க்கைத் தேற்றத்தைப் 
பயன்படுத்திக் காண்க . 


125 


( 10 ) ( 3 + 1 ) 5 - ( 13 - 1 ) 5 = 152 எனக்காட்டுக 
( 11 ) ( 911 + 119 ) என்பதை 10 வகுக்கும் எனக் காட்டுக . 


( 12 ) ( 1 + x ) " விரிப்பில் , 6- ன் குணகம் 593775 எனில் , 
xn -6 ன் குணகம் என்ன ? ( n - ஒரு மிகை முழு எண் . ) 


+ 12 


x2 + 

x2 


1 


21 


( 13 ) ( x ++ ) ( x + y + 6 (x2 ++ ) 

+ 8 எனக் காட்டுக 
( 14 ) (x + 
216. ( A ) 

( 15 ) ( i ) . ( 3a + -b)" (i) (3 +3) 


என்பதன் விரிவின் நடு உறுப்புகள் 21c1px , 


X 


எனக் காட்டுக . 


ஆகியவற்றின் பொது 


உறுப்புகளைக் காண்க . 


( 16 ) 


கீழ்க்காணும் விரிவுகளின் நடு உறுப்புகளைக் காணக: 


8 . 


( 1 ) ( 1 + x } 100 ( i) ( x + ) 


( iii ) ( x- 2y ) 13 


12 


ſx 
v 

2 | 

xy 
( 17 ) ( 1+ xj2n என்பதன் விரிவின் நடு உறுப்பு 


( 


(2n- 120 


1.3.5 


2n.x " எனக் காட்டுக , 


Zn 


( 18 ) (4)/2x -- " 


என்பதன் விரிவில் 7 ஆவது உறுப் 


பினைக் காண்க . 


9 


( b ) ( - ) 


என்பதன் விரிவின் 4 ஆவது உறுப் 


பினைக் காண்க . 


126 


( 19 ) கீழ்க்கண்டவற்றின் விரிவுகளில் கேடகப்பட்ட உறுப் 
பின் குணகத்தினைக் காண்க : 


20 


x4- ன் குணகம் 


? 


111- ன் குணகம் 


H 


( a ) (* - + )" 
( b ) (** ) " 
(e > [y + * )" 

) 
( e ) ( x- 2 ) 


y - 2- ன் குணகம் 


15 


( d ) ( 


x4 


x32- ன் 

-ன் குணகம் 


x3 


, 


2 120 


x - 8- ன் குணகம் 


( f ) ( 1 + x4 ) ( 1 + x2 ) 5 


x5- ன் குணகம் 


1 


x - 2- ன் குணகம் 


( a ) ( 2x --- ) " 
( 20 ) (x -- " -ன் விரிவில் X 12 ஐக் கொண்ட உ 

உறுப்பு 


இல்லையெனக் காட்டுக . 


( 21 ) கீழ்க்கண்டவற்றின் விரிவுகளில் இல்லாத உறுப்பு 
களைக் காண்க . 


1112 


. 


( 


2 110 


x2 


( a ) ( 20 :) ( b ) ( x + !)" 
( e ) ( * - 2)" 

(d ) ( R )" 
( e) (1, 
( g ) (2.x + 1 ) ( * - 


3 


9 


( 1 ) 


x3 + 


2x3 ) 


( 


2 11 
x3 


2 


X 


127 


( 22 ) ( 2x : - + )" என்பதன் விரிவில் 3 இல்லா உறுப்பு 


இல்லை எனக் காட்டுக . 


) 

விரிவில் x இல்லாத உறுப்பு இருக்க 
வேண்டுமெனில் n , இரண்டின் மடங்காக இருக்கும் என நிரூபிக்க . 


3n - 1 


ஆனது 


( 24 ) n மிகை முழு எண்ணானால் , 4 " 
9 ஆல் வகுபடும் எனக் காட்டுக . 


( 25 ) ( 1 + x } 2n- ன் விரிவில் x- ன் குணகம் ( 1 + x } 2n - 1- ன் 
விரிவில் x - ன் குணகத்தைப்போல் இருமடங்கு எனக் காட்டுக . 


(26 ) ( ax2 + :)" 


-ன் 


விரிவில் 


x7- ன் 


குணகமும் , 


ax + -ன் விரிவில் x - 7- ன் குணகமும் சமமானால் , ab = 1 

bx2 
எனக் காட்டுக . 


( 27 ) ( 1 - x2 ) 10 -ன் விரிவில் x10 - ன் குணகமும் , 

-ல் x இல்லாத உறுப்பும் 1 : 32 என்ற விகிதத் 
திலிருக்கும் எனக் காட்டுக . 


( x - 2 ) " - 


( 28 ) ( 1 + x ) m + n ( m , n மிகை முழு எண்கள் )-ன் விரிவில் 
xm , x " ஆகியவற்றின் குணங்கள் சமம் என நிரூபிக்க . 


r 


உறுப்பின் 


( 29 ) ( 1 + x } 20 - ன் விரிவில் 

ஆவது 
குணகமும் , ( r + 4 ) ஆவது உறுப்பின் குணகமும் சமமானால் , 
r = 9 எனக் காட்டுக . 


( 30 ) ( 1 + x ) 44 - ன் விரிவில் 21 , 22 ஆவது உறுப்புகளின் 
குணகங்கள் சமமாகும் . x- ன் மதிப்பைக் காண் 


( 31 ) ( 1 + x } 23- ன் விரிவில் r ஆவது உறுப்பின் குண கமும் , 
({ r + 1 ) ஆவது உறுப்பின் குணகமும் 1 : 5 விகிதத்தில் இருப்பின் 
r- ன் மதிப்பு என்ன ? 


128 


சமமான 


( 32 ) ( 10x + 5 } 89- ன் விரிவில் 

குண்கங்களை 
யுடைய இரு அடுத்தடுத்த உறுப்புகளைக் காண்க . 


M 


( 33 ) [ 1 + ax ) - ன் விரிவில் முதல் மூன்று உறுப்புகள் 
1 + 6x + 16x2 எனில் , a , n ஆகியவற்றைக் காண்க . 


( 34 ) ( x + a ) n- ன் விரிவில் 3 ஆவது , 4 ஆவது , 5 ஆவது 
உறுப்புகள் முறையே 84 , 280 , 560 எனில் , a , x , n ஆகிய 
வற்றைக் காண்க . 


( 35 ) { x + a ) n- ன் விரிவில் மூன்று தொடர் உறுப்புகளின் 
குணகங்கள் 1 : 2 : 3 

விகிதத்தில் இருப்பின் , 

n- ன் 
மதிப்பைக் காண்க . 


என் 


6-2 ஈருறுப்புக் குணகங்கள் 


( 1 + x ) " ( அல்லது ) ( x + a ) n- ன் விரிவில் 

( ) அடுத்தடுத்து 
வரும் குணகங்களான nco , RCT , MC2 ) nen ஆகியவற்றை 
ஈருறுப்புக் குணகங்கள் என்கிறோம் . 


இவற்றை co , c1 , 2 , ... c , என்றும் குறிப்பிடுவதுண்டு . 
Co = nco . 


[ co, c1 , 2 , C. எல்லாம் பாஸ்கலின் முக்கோணத்தில் 
{ n + 1 ) ஆவது நிரை என்பது குறிப்பிடத்தக்கது . ) 


இக் குணங்கள் சம்பந்தமான மூன்று பண்புகளைக் காண் 
போம் . 


( 1 ) துவக்கத்திலிருந்தும் , இறுதியிலிருந்தும் சமதூரத்தில் 
உள்ள குணகங்கள் சமம் . 


( 


நிரூபணம் : 


முதலிலிருந்து ( r + 1 ) இடத்தில் அமையும் குணகம் Cr . 

மொத்தம் உள்ள உறுப்புகள் . { n + 1 ) கடைசியிலிருந்து 
( r + 1 ) இடத்தில் அமையும் குணகத்தினைக் காணவேண்டும் . 


129 


இக் குறிப்பிட்ட குணகத்திற்கு முன்னதாக ( n + 1 ) - (r + 1 ) 
= n - r உறுப்புகள் இருப்பதால் துவக்கத்தில் இருந்து இதன் 
இடம் ( n - r ) +1 . எனவே , இதன் மதிப்பு co - rr nc , = nca - • 
எனவே , C = Cn - r 


( 2 ) ( 1 + x ) n- ன் விரிவில் தோன்றும் இருசேர் குணகங்கள் 
கூடுதற்பயன் 21 ஆகும் . 


நிரூபணம் 


( 1 + x ) + 

= co + Cix + c2x2 + ..... + Cnx . விரிவில் x = 1 
எனில் , 


ca + c + c + .... + c = 2 " . 


கிளைத் தேற்றம் . 


1 உறுப்புகள் கொண்ட ஒரு கணத்திலிருந்து கிடைக்கும் 
மொத்த உட்கணங்கள் 21 ஆகும் . 


( 3 ) ( 1 + x ) -ன் விரிவில ஒற்றைப்படை இருசேர் குண கங 
களின் கூடுதல் பலனும் , இரடடைப்படை இருசேர் குணகங்களின் 
கூடுதல் பலனும் சமம் . 


1 


கிரூபணம் 

( 1 + x ) " = Co + c1x + Cpx2 + ... + cnx " என்பதில் 
- 1 மதிப்பிட 


x = 


. 


0 = Co 


t + C2 


C3 + 


ஃ co + C2 + 4 + = c + c + Cs + 
= } x ( எல்லாக் குணகங்களின் கூட்டுத் தொகை ) 

2 20 = 21-1 


. 


ஃ . co + 2 + 4 + 


= c + 3 + cs + 


= 2n - 1 


எடுத்துக்காட்டு 1 

30 + 7c + 11c3 + .... என்ற தொடரின் 7 
களின் கூடுதல் காண்க . 


உறுப்பு 


14 


+25 5 


|| 


130 


தீர்வு 


F 


S = 3c1 + 7c2 + 11cs + ... n உறுப்புகள் . 


3.7.11 ... என்ற தொடர்முறையின் 1 ஆவது உறுப்பின் 
குணகம் 4n - 1 ஆகும் . 


. S = 3c1 + 7c2 + ... + ( 4n - 1 ) cn 


... ( 2 ) 


Co உறுப்பு இதில் இல்லை . Co இருப்பின் அதன் குணகம் 
( 3-4 ) = - 1 . எனவே , ( -1) .c ) கூட்ட ( 1 ) ஆனது 
S + ( -1 ) co = t - 1 ) . co . + 3. c1 + 702 + .. 

+ ( 4n - 1 ) ch 
மேலும் , 
S + { - 1 ] c = ( 4n - 1 ) cn + ( 4n - 5 ) cn - 2 + ... + ( -1) co ... ( 3 ) 

cr = cor• எனவே , co = cni ci = cn - 1 ... 
( 2 ) + ( 3 ) 2S + ( - 1 ) 2co 

= ( 4n - 2 ) co + ( 4n - 2 ) cs + ... + ( 4n - 2 ) ca 

( 4n - 2 ) ( co + c + c ? + ... + cn ) 

= 27 ( 4n - 2 ) 
.. 2S = 21 ( 4n - 2 ) +2 co 

S = 2n ( 2n - 1 ) + co 

= 27 ( 2n - 1 ) +1 . 


எடுத்துக்காட்டு 2 
c - . 

2 c + 3.0 - 4.04 + .... + n ( - 1 ) n - 1c . = 0 என 
நிரூபிக்க . 


தீர்வு 

c - 2.c + 3.cs + ... + n ( -1 ) n - 1c . 


= i - 2 . 

r{ n - 1 ) + 3. "(n- 1) n - 2 ) 
1.2 

+ ... + n ( -1 ) n - s 
1-2-3 


131 


- 1 


[ - m + 7-27-3) + … + ( -12- ] 
= n ( 1-1 ) n - r ) = > 


எடுத்துக்காட்டு 3 


co2 + 2 + 22 + ..... + ch ? 


- 


2n ! 
( n ! ) 2 


எனக் காட்டுக . 


தீர்வு 

( 1 + xn- ன் விரிவினை இருவழிகளில் எழுதிப் பெருக்க . 
( 1 + x ) " ( 1 + x) = [ c + cx + czx2 + + cnxn ] 

[ cnxn + C - 1xn - 1 + + Cx + c ) 
வலப்புறம் xn- ன் குணகம் 


= Coco + C c + C2 C2 + 


+ chen 


= c + c 2 + 2 + . 


+ c.2 


... ( 1 ) 


- 


( 2 ) 


2n ! 
ஆனால் , இடப்புறம் x- ன் குணகம் 2.c. = 

n ! n ! 
இவற்றினின்று 
co2 + c2 + 22 + ..... + c.2 

L2n 

( Ln ) 2 
எனக் காண்கிறோம் . 


| 


|| 


பயிற்சி 6-2 , 


கீழ்க்கண்டவற்றை நிறுவுக : 


( 1 ) co + 2 •cs + 3.2 + ... + ( n + 1 ) cn = ( n + 2 ) 20-1 
( 2 ) co + 3.c1 + 5.c2 + ... + (2n +1) cn = ( n + 1 ) 20 


( 3 ) 2co + 5.1 + 8.c2 + 


+ ( 3n + 2 ) cn 

( 3n + 4 ) 21-1 
* c 

+ n = n2n - 1 


( 4 ) c + 2c2 + 3cs + 


132 


-- 


C. 


1 


( 5 ) c + c + 2 + ... + ( -1) 


7 + 1 


n + 


|| 


( 6 ) coer + CCr + 1 + + Cn - r Cr . 

2n ! 

( n - r ) ! ( m + r ) ! 
6.3 . விகிதமுறு எண் படிகட்கு ஈருறுப்புச் சேர்க்கைத் 

தேற்றம் 
படி முழு எண்ணாக உள்ள போது ஈருறுப்புச் சேர்க்கைத் 
தேற்றத்தினை நிறுவினோம் . படி குறையெண்ணாகவும் விகிதமுறு 
எண்ணாகவும் உள்ள போதும் , சில நிபந்தனை கட்குட்பட்டு 
ஈருறுப்புச் சேர்க்கைத் தேற்றத்தை நிறுவலாம் . இவற்றின் 
நிரூபணம் தற்பொழுது கொடுக்கப்படவில்லை . 


n EQ , | x | < 1 ஆனால் , 
( 1 + x ] n = ( 1 + nx + 

n ( m 

1.2 


1 ) 


x2 


r (m - 1)(n - 2) 


+ 


23 + 


L3 


n (n - 1) ( n - 2) ... ( n - / + 1 ) x + 


-- 


+ 


ஆகும் . 


( குறிப்பு : 

( 1 ) மேற்கூறிய முடிவு ! x | < 1 ஆக இருக்கும்போதே n- ன் 
எல்லாத் தகவுறு 

மதிப்புகளுக்கும் , உண்மையாக இருக்கும் 
என்பதை வலியுறுத்துகிறோம் . 


( 2 ) -மிகை முழு 

எண் எனில் -ன் குணகம் . , ஆகும் . 
தொடர் ( n + 1 ) உறுப்புகளோடு முடிவுறும் n குறை எண் 
ஆகவோ , பின்னமாகவோ இருக்கும்போது தொடர் முடிவுறாது . 


( 3 ) தொடரின் பொது உறுப்பானது 

n (n - 1 ) (n - 2 ) ... (n - r + 1 ) 
1 + 1 . = 

-x . 
r ! 


133 


( 4 ) x மிகச் சிறியதாக இருக்கும்போது , 

( 1 + x ) r * 1 + nx . 
முக்கிய விரிவுகள் : ( 1 < 1 உள்ள பொழுது ) 
( i ) = ( -1 
1+ x 
= 1 + ( -1 ) ( x ) + ( -1 )( - 2 ) 

( -x } 2 + ... 
= 1 - x + x2 + + ( -1} x + 

1 
( ii ) = ( 1 - x ) -1 


= 1 + x + x2 + x + ..... + x + 


: 


எடுத்துக்காட்டு 1 


al <1 


< 1 , xEQ ஆனால் ( a + x ) - ன் விரிவினை எழுதுக . 


1 


தீர்வு 


D 


(a+ x) = எ ( 1+ )" 

= * [1+ m (E ) + "{4- "( 4)*+ -- ] 


படிகளின் 


எடுத்துக்காட்டு 2 

x- ன் இரண்டும் , இரண்டுக்கும் மேற்பட்ட 
மதிப்புகள் பொருட்படுத்தாத அளவு மிகச் சிறிய எண்ணெனில் 
31 + x ( 1 + x) 

11x 
* 1 + 

எனக் காட்டுக . 
1.2 


X 


2(x-1) 


தீர்வு 


- 

(x 


+ x ) (1+ 
= ( 1 + } x + ... ) ( 1 + + x + ... ) ( 1 + x + ... ) - 


134 


. 


= 1+ (1 + 4 + } } x + + 


1+ 


11x 
12 


எடுத்துக்காட்டு 3 


1 


38.16 


-ன் மதிப்பை 4 தசமத்தானத் திருத்தமாகக் 


காண்க . 


தீர்வு 


1 


(8+ 16 ) 

- 


16 


= 


38-16 


= { 8 [ 1 + • 02 ]} 
= 

| [1+ 02 ) - 


( - 83 


38 


= 


] 
] 


| 


= ( 1 + ( - 3 ) ( -02 ) + ( -1 ) -1)(402)2 + 
[ 1 

] 
= 5 - 00333 + 00004 


= 1 


-02 
3 


+ 


.0008 

9 


= 4966 


1 


பயிற்சி 6 : 3 . 
( 1 ) 1x | < 1 எனில் முதல் 3 உறுப்புகளை விரித்து எழுதுக . 
( a ) ( 1 + x ) -2 ( b ) ( 1 - x ) -2 

( d ) ( 1 - x ) - 
( 2 ) 3128 - ன் மதிப்பை 3 தசமத்தானத் திருத்தமாகக் 
காண்க . 


( c ) ( 1 + x) 3 


135 " 


( 3 ) 26 - ன் மதிப்பை 6 தசமத்தானத் திருத்தமாகக் 
காண்க . 

( 4 ) பின்வருவனவற்றின் மதிப்புகளை 3 தசமத்தானத் 
திருத்தமாகக் காண்க : 


* ( a ) 1998 ( b ) 31003 

( c ) ( 2 ) 
( d ) 21.01-199 , ( e ) 

( e ) 31003- 1997 
( 5 ) x மிகச் சிறியதெனில் / 1- x + 

2 
எனக் காட்டுக . 


1 X 
1 ++ x 


7. கணிச வித்தியாசங்கள் 


7.1 . முன்னுரை 


3 + 8 + 15 + 24 + என்ற தொடரின் கூடுதல் காண 
வேண்டும் என்போம் . இதுவரை மூன்றுவகைத் தொடர்களைப் , 
பற்றி - A.P. , G.P. , H.P. - விவரமாகப் 

படித்துள்ளோம் . 
தற்பொழுதைய தொடர் அவற்றில் ஏதேனும் ஒன்றா, அல்லது 
சில மாறுபாடுகளோடு , அத்தொடர்களோடு சம்பந்தப்படுத்த 
இயலுமா என்று அறிய முடிந்தால் , இத்தொடரின் கூடுதலைக் 
காணப் பெரிதும் உதவியாக இருக்கும் . மேலெழுந்த வாரியாக 
ஒரு குறிப்பிட்ட அமைப்புமுறை காணப்படாவிட்டாலும் , சிறிது 
தீவிரமாக இத்தொடரை அலசினால் , இது ஒரு குறிப்பிட்ட 
விதிக்குடபடடே உருவாகியுள்ளது எனக் காணலாம் . 


அடுத்தடுத்த உறுப்புகளின் வித்தியாசங்கள் 5 , 7 , 9 
என்பவை ஒரு A. P.- ல் அமைந்துள்ளன . இதனைப் பயன் 
படுததி , கொடுக்கப்பட்ட தொடரின் n உறுப்புகளின் கூடுதல் 
கண்டுபிடிக்க முற்படுவோம் . 
பொதுவாக , 

ஒரு தொடர் கொடுக்கப்பட்டால் முதலில் 
வித்தியாசங்கள் காண வேண்டும் . தேவைப்பட்டால் வித்தியாசங் 
களுக்கு வித்தியாசங்களும் , அவற்றிற்கு மீண்டும் வித்தி 
யாசங்களும் , ஆக இவ்வாறே தேவையான அளவு வித்தியாசங் 
களைக் கண்டுபிடித்து , அவ்வித்தியாசங்களிலாவது 
ஏதாவது 
குறிப்பிடத்தக்க அமைப்பு உள்ளதா எனப் பார்க்கவேண்டும் . 
இவ்வமைப்பு கூடுதல் கண்டுபிடிக்க உதவும் . . 


இவ்வழியில் , தொடர்களின் கூடுதலை வித்தியாசங்கள் 
வழி ஏற்படும் தன்மைகளைக் கொண்டு காணமுடிகிறது எனில் , 
தொடர்களின் நடுவே விட்டுப்போன சில உறுப்புகளைக் கண்டு 
பிடிக்கவும் , தொடர்களின் தேவையான உறுப்புகளைக் கண்டு 
பிடிக்கவும் பயன்படுத்துகிறோம் . 


1 


137 


7.2 . A இயக்கி 


என்ற 


தொடர் 


கொடுக்கப் 


u + 42 + us + us + 
பட்டுள்ளது . 


up - ul , y - u2 , 4 - U3 , us - 4 , . , un - In -1 , Un + 1 - I 
இவை முதல் வித்தியாசங்களெனப்படும் . 


4. என்றவாறு 


A என்ற இயக்கியினை 

யக்கியினை Aur = un + 1 
வரையறை செயயலாம் . 


எனவே , 


Au = up -u 


Au2 = us - uz 


Au3 = u4-03 


Au2 

Aut , Aus - Au2 , எனபவை இரண்டாம் வித்தி 
யாசங்களெனப்படும் ; அல்லது 1241 , A2u2 , A2u , என்று 
குறிக்கப்படும் A2 இரண்டாம் வித்தியாசங்களின் இயக்கி 
யாகும் . 


A2un = Aunt1 - Au . 


என்பது 


இதுபோலவே , un = / 2un + 1 - A2us 

மூன்றாம் 
வித்தியாசங்களைக் குறிக்கும் . இவ்வாறே மேல் வித்தியாசங்களையும் 
கண்டு கொண்டே செல்லலாம் , 


1 , 12 , 13 , 


இவை எண்கள் அல்ல என்றும் , 


100 ,A. 


d 

dx 
வேண்டும் . 


fora 


என்பவற்றைப் போன்ற ஓர் இயக்கி எனவும் அறிதல் 


138 


கீழ்க்கண்ட அட்டவணை இவ் வித்தியாசங்களை விளக்கும் : 


. 


A 


12 


A3 


4 


A5 


16 


Au 


u2 


A2u . 


Auz 


Ди; 


us 


242 


Aut 


Диз 


ДЗu , 


Aus 


/ 2us 


Aua 


Дви , 


Au4 


Д -из 


Дua 


us 


A2uA 


A4us 


Aus 


ДЗu4 


น ศ 


A2us 


Aus 


. 


எடுத்துக்காட்டு 

4 , 14 , 30 , 52 , 80 , ..... என்ற தொடர் வரிசைக்கு 
( i ) A3 ( 4 ) ஐக் கண்டுபிடிக்க . 

( ii ) 6 ஆவது உறுப்பைக் கண்டுபிடிக்க .. 
தீர்வு 

முதல் வரிசை வித்தியாசங்கள் 
1 ( 4 ) 

4 = 10 


= 14 - 


= 52 


1 ) 
( 14 ) = 30 

= 30 - 14 = 16 
A { 30 ) 

30 = 22 
1 ( 52 ) = 80 - 52 = 28 
ரண்டாம் வரிசை வித்தியாசங்கள் : 
12 ( 4 ) 

10 = 6 
12 ( 14 ) = 22 - 16 
13 ( 4 ) = 12 ( 14 ) - 42 ( 4 ) = 6 - 6 = 0 . 


= 16 


= 6 


139 , 


வித்தியாசங்களின் அட்டவணை : 


T 


ப 


A 


A2 


43 


1 


4 


10 


2 


14 


6 


16 


0 


3 


30 


6 


22 


0 


4 


52 


6 


28 


-114 


5 


80 


k - 108 


k - 80 


6 


k 


மூன்றாம் வித்தியாசங்கள் ) எனக் காண்கிறோம் . 


Aug 


- 0 


k - 114 = 0 ( அதாவது ) k = 114 


ஃ ஆறாவது உறுப்பு 

= 114 


7.3 . மாற்றும் இயக்கி E 

E என்ற வேறோர் இயக்கியினை , Eur = un - 1 என்றவாறு 
வரையறை செய்வோம் . E என்பதை மாற்றும் இயக்கி என்கிறோம் . 


அதாவது : 


Eu . = 12 


Euz = 13 


மேலும் , 


Aun = un + 1 - un 


Eun 


un 


அல்லது 


Eun 


us + Aun 


u , என்பது ஏதோவோர் எண் . எனவே , E = 1+ ) என்ற 
முற்றொருமை கிடைக்கிறது ; அல்லது 4 = E - 1. இங்கு 


140 


E2 இயக்கியினை E2 ( us ) = E ( Eus ) = E { un + 1 ) = unti 
என்று வரையறை செய்கிறோம் . 


இதேபோன்று E3, E4 , 
யறை செய்யலாம் . 


போன்ற இயக்கிகளையும் , வரை 


பொதுவாக , Ek ( un ) = un + k ஆகும் .. 


எடுத்துக்காட்டு 

ug = 3 , ut = 12 , up = 81 , us = 200 , u4 = 100 , ug = 8 எனில் , 
Aug எவ்வளவு ? 


1 


| 


தீர்வு 
Aug = ( E - 1 /5uo 

= ( E5-5E4 + 10E3 - 10E2 + 5E - 1 ) us 
= Esuo - 5E4 up + 10E3uo - 10E2uo + 5Eus -us 
= us - 5u4 + 10us 10uz + 5u ly 
= 8-5 ( 100 ) + 10 ( 200 ) - 10 ( 81 ) + 5 ( 12 ) - 3 
== 755 


7.4 . நியூட்டன் - கிரிகரி வாய்பாடு 

uo + ut + uz + கொடுக்கப்பட்டால் , 
us = uo + C1 Auo + nce / 2up + 3 Aduo + .... + Aus . 
இவ் வாய்பாட்டை n- ன் ஒரு மதிப்பிற்குச் சரிபார்ப்போம் . 


ur = un - 1 + (un - un - 1 ) 

= un - 1 + Aun - 1 
= ( 1+ A ) un - 1 
= ( 1+ A ) ( 1 + A ) un - 2 
= ( 1+ A ) (1+ A ) (1+ A ) un - 3 
= ( 1+ Aun - 3 
= ( 1+ Auna 


14 


= (1+ A ) " up 
= uo + nc Aus + 2 A2 uo + + CA uo + 

+ Arun 
கணிதத்தொகுத்தறி முறையைப் பயன்படுத்தி எல்லா nE N 
களுக்கும் இது மெய் என நிறுவலாம் . 

( குறிப்பு : 
u1 + uz + us + 

தொடருக்கான வாய்பாடு 
U. = ui + ( -1 ) Aui + (n - 1 ) C2 Au + 

+ ( n - 1 ) Au + ... + A - 1 u ] 


என்ற 


எடுத்துக்காட்டு 

f ( 0 ) = - 3 ; f ( 1 ) = 6 , f ( 2 ) = 8 , f ( 3 ) = 12 எனில , 
f ( 6 ) = மூன்றாம் வித்தியாசங்கள் யாவும் சமமான நிலை 
யெண்கள் . 


. 


1 


தீர்வு 
விததியாச அட்டவணையை ஏற்படுதத : 

f ( x ) Af ( x ) | A2f ( x ) 


X 


A f ( x ) 


0 


S 


- 3 


9 


1 


6 . 


7 


2 


2 


13 


4 


2 


3 


12 


நியூட்டன் கிரிகரி வாய்பாட்டின்படி 
f ( 6 ) = E6 f ( 0 ) = ( 1 + A ) f ( 0 ) 
f ( 6 ) = f ( 0 ) + 6c Af ( 0 ) + 6c2A2 | ( 0 ) + 

6cs A3 f ( 0 ) + ( : A f ( 0 ) == 0 ) 
= - 3 + 6 x 9 + 15 ( - 7 ) + 20 ( 9 ) , 


= 126 


142 


எடுத்துக்காட்டு 1 

u , = 3 x2 + 4x + 5 எனில் , A2u , ஒரு நிலையானது என்றும் , 
Au : பூச்சியம் என்றும் நிரூபிக்க . 


தீர்வு 


1 


Дих = ux + 1 

их 
= 3 ( x + 1 ) 2 + 4 ( x + 1 ) + 5 - 3x2 -4x - 5 
= 6 x + 7 


A2ux = A ( Aux ) 

= [ 6 ( x + 1 ) + 7 ] - ( 6x + 7 ) 


- 6 


A3ux = 1 ( 12us ) 

6- 6 = 0 


- 


கவனிக்க 


( i ) ux ஒரு 1 படி கோவையெனில் , Aux நிலையெண்ணாகும் . 
An+ lux பூச்சியமாகும் . 


. 


இதன் மறுதலையும் மெய்யே . 

அதாவது 

Aux - ஒரு 
நிலையெண் எனில் us ஆனது 4 படி உள்ள ஒரு பல்லுறுப்புக் 
கோவையாகும் . 


எடுத்துக்காட்டு 2 


2 + 4 + 8 + 16 + 32 + 64 + 128 + 
வித்தியாச அட்டவணையைத் தயார் செய்க . 


தொடருக்கான 


. 


143 


தீர்வு 


X 


2 


6 


ux 


45 


43 4 


1 


1 


2 


2 | 


2 


4 


2 


4 


2 


3 


8 


4 


2 


8 


4 


2 , 


16 


8 


4 , 


2 - 


16 


8 . 


4 


5 32 


16 


* 


32 


16 


6 


64 


32 . 


64 


7 128 


கருத்து 

கொடுக்கப்பட்ட தொடர் ஒரு G.P. எனில் , ஒவ்வொரு 
வித்தியாசமும் G. P.- யே ஆகும் . இதன் மறுதலை மெய்யா எனக் 


காண்க . 


1 


1 


7.5 . அமைப்பு தெரியாத் தொடர் 

ஒரு தொடரின் அமைப்பு தெரியவில்லை என்க . முதல் ஒரு 
சில உறுப்புகளே கொடுக்கப்படுகின்றன என்க . வித்தியாசங் 
களைக் காண Arux = 0 எனில் தொடரின் அமைப்பினை ( n - 1 ) 
படியுள்ள ஒரு பல்லுறுப்புக் கோவையின் மூலம் காணலாம் என்க . 
எடுத்துக்காட்டாக Aux = 0 எனில் , 1 ஆவது உறுப்பு படி 3 
உள்ள ஒரு பல்லுறுப்புக் கோவையாகும் . 


எடுத்துக்காட்டாக , மேலும் நான்காவது . வித்தியாசங்கள் 
G.P- ல் இருப்பின் , 1 ஆவது உறுப்பு - இரு , உறுப்புகளின் 


144 


சேர்க்கையாகும் . அதாவது , ஒரு G.P.- யும் , 3 படியுள்ள ஒரு 
பல்லுறுப்புக்கோவையும் சேர்ந்ததாக இருக்கும் . k ஆவது வித்தி 
யாசங்கள் G.P.- ல் இருந்தால் , 
un = G.P. + ஒரு ( k - 1 ) படியுள்ள பல்லுறுப்புக்கோவை . 

மேலும் வித்தியாசங்கள் என்ற பொதுவிகிதமுள்ள G.P.- ல் 
இருந்தால் , பால் வரும் G. P.- யும் ( ஐயே பொதுவிகிதமாகக் 
கொண்டிருக்கும் . இதனைக் கீழ்க் கண்ட எடுத்துக்காட்டு மூலம் 
அறியலாம் . 


எடுத்துக்காட்டு 1 


8 + 26 + 54 +92 +140 + என்ற தொடரின் 1 ஆவது 
உறுப்பையும் , n உறுப்புகளின் கூடுதற்பலனையும் காண்க . 


1 


தீர்வு 


ux 


Aux 


Aaux 


Дur 


1 


8 | 


18 


2 


26 


10 


1 


28 


0 


3 


54 


10 


38 


0 


92 


10 


48 


5 


140 


A3ux = 0. எனவே , uy 3 ஆவது படியில் உள்ள ஒரு 
பல்லுறுப்புக் கோவை எனலாம் . 


ஃ us = +1 + -1 Aug + n - 12 A2 4 + 


= 8 + 18n 


18 + 5ne 


1504.10 


= 5n2 + 3n 


145 


S = 52n + 3 y n 


|| 


5 
6 


m ( n + 1 ) ( 2n + 1 ) + n ( x + 1 ) 


. 


n ( n + 1 ) ( 5n + 7 ) 

3 


எடுத்துக்காட்டு 2 : 


என்ற 


தெரடரின் 


3 + 5 + 9 + 17 + 33 + 
1 உறுப்புகளின் கூடுதல் பலன் காண்க . 


தீர்வு : 


X 


ux 


Aux 


A2vx 


Amy 


Aux 


1 | 


3 


2 


2 5 | 


2 


. 


4 


2 


3 


9 


2 


8 


4 17 


8 


16 


5 33 


1 


இங்கு , முதல் வித்தியாசத்தில் முதல் 4 உறுப்புகளும் , 
a = 2 , r = 2 உள்ள ஒரு G. P. யில் உள்ள தெனக் காண் 
கிறோம் . எனவே , ஆவது உறுப்பு ! ஒரு G. P.- யுடன் 
( 1 - 1 ) = 0 படியுள்ள ஒரு பல்லுறுப்புக்கோவையும் சேரக் 
கிடைக்கும் கோவையின் மூலம் கூறலாம் . 


பா 


u + un 


un ஆனது r = 2 , 

a = 3 என்ற G. P. என்றும் , an 
-படியுள்ள பல்லுறுப்புக் கோவை யென்றும் எடுத்துக் கொள் 
வோம் . 


146 


sun = A2n - 1 + B என்று எழுதுவோம் . 


( 


: A = 2 , 


M = 1 எனில் u = A + B 
= 2 எனில் 

u2 = 2A + B 
A + B = 3 
2A + B = 5 

A = 2 , B = 1 
ஃ u = 2.27-1 + 1 
1 = 1 . uy = 2.20 + 1 
v = 2 u2 = 2.21 

- 
n = 3. us = 2.22 + 1 
n = 4 . 

us = 

= 2.23 + 1 


u . = 2.21+ 1 


* 


S. 


= 2 


20-1 
2 - 


+ n = 2011- 2 + N 


எடுத்துக்காட்டு 

பல்வேறு மக்கள் தொகைக் கணக்கெடுப்புகளில் ஒரு நகரத் 
தின் மககள் தொகை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 


1901 


1911 


1921 


ஆண்டு : 1881 1891 
தொகை : 75401 82984 


86686 


93091 


மக்கள் தொகை என்ன 


இதில் 1911 ஆம் ஆண்டுக்கான 
எனக் காண்க . 


தீர்வு 

பத்து ஆண்டுகள் இடைவெளியை ஓர் அலகு எண்ணாக 
எடுத்துக்கொண்டால் , அவற்றை uo , ut , uz , us , uy என் 

என்று 
எடுத்துக்கொள்வோம் . us கானப்படவேண்டியது . 4 மதிப்புகளே 
தெரிந்தவைகளாக இருப்பதால் 3 ஆவது வித்தியாசங்கள் நிலை 
யெண்கள் என எடுத்துக்கொள்வோம் . எனவே , 4 ஆவது வித்தி 
யாசங்கள் பூச்சியங்கள் ஆகும் . 

Aus 0 





147 


( அதாவது ) ( E- 1 ) * 4 = 0 

( அ - து . ) ( E4-4E3 + 6E2 -4E + 1 ) up = 0 
( அ - து . ) E4uo -- 4 E3uo + 6E2us - 4Euo + u . = 0 
( அ - து . ) u4-4us + 6up- 4uy + us = 0 
( அ - து . ) 93091-4us + 6 ( 86686 ) -4 ( 82984 ) 

+ 75401 = 0 


.. 


u3 = 89168 


பயிற்சி 7-1 . 


( 1 ) கீழ்க்கண்டவற்றை நிறுவுக . 

( a ) A ( un + Vs) = Aur + AY . 
( b ) A ? ( un ) un + 2 - Sun + 1 + 
( c ) E ( un + Va ) = Eus + EV . 
( d ) A ( Cun ) C ( Aun ) 
{ e ) AmAn us 

= A " Amut = 


Dm + rur 


27 , 13 


49 , u4 


X 


( 2 ) Ho = 2 , u = 7 , u = 

32 , 
us -- 0 எனில் A5uo ஐக் காண்க . 
( 3 ) 

10 11 12 

13 
f ( x ) 1-0233 1.1342 1.3241 1.5319 
மேற்கண்ட அட்டவணையைப் பயன்படுத்தி f ( 10 ) - ன் 
மூன்றாம் வித்தியாசங்களைக் காண்க . 
( 4 ) X 45 50 

55 60 65 
f ( x ) 2.871 2.404 2.404 1.862 1.712 | 


! 


மேற்கண்ட விவரங்கட்கு வித்தியாசங்களின் அட்டவணை 
தயார் செய்து f ( x ) கண்டுபிடிக்க . 

( 5 ) y = 2x3 – x2 + 3x + 1 எனில் , x = 0 , 1 , 2 , 3 , 4 , 5 . 
ஆகிய மதிப்புகளுக்கான , y- ன் மதிப்புகளைக் காண்க . பின்பு , 
வித்தியாச அட்டவணையைத் தயார் செய்க . பின்பு , 

A2 y = 12x + 10 , -A5y = 0 
என்பதைச் சரிபார்க்க . 


148 


( 6) வித்தியாச அட்டவணையைத் தயார் செய்து , 

8 + 12 + 19 + 29 + 42 + என்ற தொடரின் 6 ஆவது 
றுப்பினைக் காண்க . 

{ 7 ) f ( 0 ) = - 3 , f ( 1 ) = 6 , f ( 2 ) = 8 , f ( 3 ) = 12 
மூன்றாம் வித்தியாசங்கள் யாவும் சமம் என்றால் , f ( 6 ) ஐக 
காண்க .. 


( 8 ) படி 3 உள்ள ஒரு பல்லுறுப்புக் கோவையின் 3 ஆவது 
வித்தியாசங்கள் யாவும் சமம் எனக் காட்டுக . 


( 9 ) 


1 ஆவது உறுப்புகளைக் காண்க . 


( 
a 
) 


2 + 12 + 36 + 80 + 150 + 252 + ........ 
( b ) 3 + 8 + 15 + 24 + 35 
( C ) 4 + 11 + 20 + 31 + 44 + 


++ 


+ 


( 10 ) n உறுப்புகளின் கூடுதல் பலன்களைக் காண்க . 

( a ) 4 + 14 + 30 + 52 + 80 + 114 
( b ) 6 + 

6 + 3 + 2 + 3 + 6 + 11 
( c ) 7 + 14 + 19 +22 + 23 + 22 


+ 


+ 


( 11 ) 1 உறுப்புகளின் கூடுதல் பலன்களைக் காண்க . 

( a ) 8 + 16 + 36 + 92 + 256 + 
( b ) 9 + 22 + 59 + 168 + 493 + 

( c ) . 6 + 9 + 14 + 23 
( 12 ) கீழ்க்கண்ட அட்டவணையிலிருந்து , 1935 ஆம் ஆண்டின் 
பருத்தியின் மொத்த விளைச்சலைக் காண்க : 


+ 40 , + ... 


ஆண்டு : 1931 1932 1933 1934 1935 1936 1937 
மொத்த } 17.1 13.0 14.0 9.6 

12-4 18.2 
விளைச்சல் 


. 


பகுதி A 


விடைகள் 


பயிற்சி 1-1 . 


( 4 ) ( i ) 


Q 


2 

3 
( b ) ( 2 ) 14 , 52 , 195 ( 3 ) 0 
3 

2 
Mg2 - 4 ac ( ii ) 
( ii ) -b b2 - 4 ac 

a2 
( b2 - 2ac) 2 - 2a2c2 

53 + 3abc 

a3 
as 
52 - 2 ac 

b2 - 2ac 
( vi ) 

( vii ) 0 ( 5 ) - 0 
c2 


( iii ) 


( v ) 


( C 


( 62 


ac ) ( 62 


3ac ) 


( 7 ) 


( 8 ) 2x2 + 3x - 45 = 0 


( 9 ) 4x2 x + 22 = 0 ( 10 ) 4x2 + 3 x + 2 = 0 
( 11 ) ( i ) acx2 + ( 2ac b2 ) x + ac = 0 

( ii ) cax2 + b ( c + a ) x + ( c + u ) 2 = 0 
( iii ) bcx2 + ( h2 + ac ) x + ab = 0 
( iv ) 

( 2x2 + ( 2 ac b2 ) x + a = 0 
( v ) a3x2 

ab2x + b2c = 0 
( vi ) a x ? -- 2a2 ( b2 - 2ac ) x + b2 ( b2 - 4ac ) = 0 


( 12 ) 


4 , - 3 . 


16al 


பயிற்சி 1-2 . 
( 1 ) ( i ) 252 = 9ac 

( ii ) 362 
nb2 = ac ( n + 1 ) ( iv ) 

( iv ) 62 = 4gc 


150 


(V ) b3 + ac2 + a2c = 3 abc ( vi ) c 

c = 2 
( vii ) a , c ஒரே குறி , b எதிர்க்குறி ( viii ) c = 0 
( 7 ) 3 , 24 ( 8 ) -7 , - 37 
( 10 ) ( a ) மெய்யன்று ( b ) மெய் , சமமன்று 

* ( c ) மெய் , சமம் ( d ) மெய் , விகிதமுறா எண் 


( e ) மெய் 


. 


( 14 ) 2 , 


--- 


10 
9 


( 12 ) மெய் , விகிதமுறு எண் 
( 15 ) ! ( 17 ) – 


3 . 


4 


( 23 ) 0 , 5 


பயிற்சி 1-3 . 


(1) ( xS -6 } U {x = 3 ) (2 ) {{ 5552 


2 ) 
55 


( 3 ) { x / - 3 < x < 3 } 
( 6 ) யாவும் மெய் x கள் 


( 4 ) { 1 } ( 5 ) - 
( 7 ) { x < 1 } U { x > 6 } 


218 


- 4 


( 8 ) < - 1 ( அ ) x > 

( x 
( 12 ) ( a ) 1 < x < 4 

( b ) ( 1 , 4 ) இடையே x அமைதல் கூடாது . 
( 15 ) 1 , 0 . 


பயிற்சி 1-4 . 
( 1 ) ( a ) 5 ( b ) 1 { c ) 7 ( d ) 3 ( e ) 3 
( 3 ) ( a ) 3 ( b ) 5 ( 4 ) ( a ) - 2 + 2 2 , - 5 , - . 
( b ) 3 , -4 , 

-1 + 5 + 15, 

2 


. 


( 5 ) ( 8 ) 1 3, + 2 ( b ) -2 , - (c ) + / 


( d ) -2 + 2 , - 2 + 5 


151 


1 


( V ) O 


my 


( 6 ) ( a ) ( 5 , 7 ) ( 7,5 ) ( b ) ( 1 , - 2 

2 2 
( C ) ( 3 , 4 ) ( 4 , 3 ) ( d ) ( 1 , } ) ( } , } ) 

பயிற்சி 2-1 . 
( 1 ) ( i ) log : 9 = 2 ( ii ) logs 
- 2 

( lii ) logq3 = f ( iv ) logg1 = 0 

( v ) logo (216) 
-3 
( 2 ) ( i ) loger = q ( ii ) 109392 = 4. (ii) 109934 = 2 

1 
( 3 ) ( i ) 81 ( ii ) 4 ( iii ) 2 ( iv ) 

16 
( vi) 213 ( 4 ) ( a ) 6 ( b ) 5 ( c ) -- 2 
( 5 ) ( i ) O ( 1) - 2 (iii) 1 ( iv ) 2 ( v ) ( vi ) } 
( 6 ) ( i ) 2 ( ii ) i ( iii ) MN /p2 
( 9 ) n / ( 1 - n ) ( 17 ) ( i ) 2-6353 ( ii ) 3.8090 

10 
) ) 

2 . 
5 log2 -2 log3 
( c ) 
2 log2 log3 2 log7 
பயிற்சி 2-2 . 

. 
( 1 ) ( i ) 2 ( ii ) 1 ( iii ) o (iv ) † ( v ) 3 ( vi ) 4 
( 2 ) ( i ) 5217 ( ii ) • 1199 ( iii ) • 4856 
" ( 3 ) ( i ) 2 : 0934 ( ii ) 1.4166 ( iii ) 2.7497 

( iv ) 20899 
( 4 ) ( i ) 136 ( ii ) 0376 (iii) 3.31 ( 5 ) 38 
( 6 ) ( i ) 4.5 ( ii ) 3.5 ( iii ) 7 : 6 ( iv ) 1.6 ( v ) 2-5 
( vi ) 2.13 ( vii ) 2.83 ( 8 ) 55.7 

பயிற்சி 3-1 . 
( 1 ) 6 ( 2 ) 6 ( 3 ) 1320 ( 4 ) 12 ( 5 ) 4 
46 ) 8.24 ( 7 ) 25 , 20 ( 8 ) 120 , 3125 ( 9 ) 23400 


! 


1 


1 


مہ 


152 


பயிற்சி 3-2 . 
( 1 ) ( i ) 10 ( ii ) 10 ( iii ) 5 ( 2 ) 336 ( 3 ) 9 ! ( 4 ) 90 

) ( 
( 5 ) 375 ( 6 ) 120 , 24 ( 7 ) 120-6666600 
( 8 ) 6 ! x 7P4 ( 9 ) 720 ( 10 ) 480 ( 11 ) 3 ! 7 ! 5 ! 3 ! 
( 12 ) 1440 ( 13 ) 16 ( 14 ) 164 ( 16 ) ( a ) 24 ( b ) 24 
( 17 ) 28 , 800 , 2880 

பயிற்சி 3-3 . 

12 
85 

( ) ( 
( 9 ) 35 ( 10 ) 280 ( 11 ) 210 , 105 ( 12 ) ( i ) 117 , 
( ii ) 1023 ( iii ) 10 ( 13 ) 780 ( 14 ) ( i ) 120 ( ii ) 100 
( 15 ) ( i ) 480 ( ii ) to ( iii ) 4 ( 16 ) 210 ( 18 ) 35 . 

பயிற்சி 3-4 . 
( 2 ) 7 ஆவது நிரை : 1,7,21,35 , 35 , 21,7,1 . 

8 ஆவது நிரை . 1 , 8 , 28 , 56 , 70 , 56 , 28 , 8 , 1 . 
9 ஆவது நிரை : 1 , 9 , 36 , 84 , 126 , 126 , 84 , 36 , 

9,1 
முநதைய நிரைகளுக்குப் புத்தகத்தைப் பார்க்கவும் . 
( 3 ) Cr = Co 
( 4 ) 1 + 6 + 15 + 20 + 15 + 6 + 1 = 64 
( 5 ) x + 4x7 + 6x2a2 + 4xa3 + a 

x5 + 5x+ a + 10.x3a2 + 10x2a3 + 5xa + as 
( 6 ) ( a ) உண்மை ( b ) ( C ) பொய் 
( 7 } ( a ) x = 3 ( b ) x = 5 ( c ) x = 6 ( d ) x = 5 

பயிற்சி 4-1 . 


) 

பயிற்சி 5-1 . 

1 
( 2 ) 26 , 31. ( 3 ) 

16 ( 4 ) ( a ) 

( b ) 54 
( c ) 32 ( d ) 20 ( e ) 22 ( f ) 20 ( g ) 63 ( h ) 23 


1 ( b ) 


153 


/ 


H 


2 


பயிற்சி 5-2 . 
( 1 ) ( a ) 9 ( b ) 4 ( c ) 14 ( d ) 11 
( 2 ) ( a ) 106 ( b ) - 32 

( c ) 13 

( d ) - 58 
( e ) 7n - 4 ( f ) ( n + 4 ) ( n + 2 ) 
( 3 ) 6n - 1 , { 4 ) ( a ) 40 ( b ) 33 

( 5 ) ( a ) 13 { b ) 13 ( 8 ) 4 , 9 , 14 ( 9 ) 3 , 7 , 11 
( 10 ) 31 ( 11 ) இல்லை 

( 12 ) 36 ( 13 ) 5 , 13 
( 14 ) - 2 , -6 ( 15 ) ( i ) p + q 

( - r 
( ii ) p + q - pg ( iii ) 0 

பயிற்சி 5-3 . 
( 2 ) 1500 , 1 - 1 - 1999 ( 3 ) 

( 3 ) 14,1600 

1 
( 4 ) ( i ) 1449 ( ii ) 2072 ( iii ) 10 {n + 1) 

( iv ) 늘 
4 , - ( v) 50 ( vi ) - ( 5n + 7 ) ( vii ) 440 

( viii ) 520 
( 5 ) ( i ) 16 ( ii ) 21 ( 6 ) 

( 6 ) ( i ) 8729 ( ii ) 50971 
( 7 ) 53 ( 8 ) 

75 ( 9 ) 18 அல்லது 19 , 

2 
1 19 = 0 ( 10 ) 62525 

பயிற்சி 5-4 . 
( 1 ) ( a ) - 108 ( b ) - ( c ) 3 ( d ) - 

7 
( 2 ) . ( a ) 216 ( b ) ( c ) - 4 x 35 

32 
( 3 ) 2 ச.செ.மீ. ( 4 ) 67 ( 5 ) 46,305 ( 6 ) 4 , 6 , 9 . 

அல்லது 9 , 6,4 ( 7 ) 1 , 2 , 4 அல்லது 4 , 2 , 1 
( 8 ) ( a ) 19 
( a ) 19 ( ( ) 
( b ) 112 ( 9 ) 4 + 8 + 16 + 

30.3 
( 10 ) ( a ) 16 ( b ) 

( 14 ) 8 , - 4 , 2 , 9 


5 


2n - 2 


39 3 
16 16 


( 15 ) 2, 5 , 8 ( 16 ) + 3 ( 17 ) 

- 


( 18 ) ( a ) 1 


( b ) 


49 
81 


( 107-1 ) - 


4n 
9 


1 


154 


-- 


5 


- 


x ) 


( c ) 


5n 
9 


(1- - ( d ) 


n {1- x - x ( 1 

( 1 - x ) ? 


81 


( e ) 2 ( 27 

2 ( 27 - 1 ) 


n ( 19 ) 


419 
990 


( 20 ) 5 


( ii) 2 + 2 


( iii ) 28 


250 
( 21 ) 8 ( 23 ) ( i ) 

9 

32 
( 24 ) 10 +8+ 
+ 

5 


பயிற்சி 5-5 - 


14 


( 2 ) ( a ) + ( b ) 4-2 ( 3) ( a ) 
{ 5 ) 1 , , அல்லது 4 , 1 , 1 


( b ) 


3 
8 + N 


n + 16 


4 


3 


( 


பயிற்சி 5-6 . 
( 6 ) 1 , 9 ( 7 ) ( i ) 0 [ ii ) -1 ( 8 ) x2 - 2Ax + G2 = 0 
) ( ( ) ( - ) 

பயிற்சி 5-7 . 
9 

1 
( 6 ) 

7 ( 1 - நா ) ( 1 -n ) 
( 2 ) ( a ) n { n + 1 ) ( h + 2 ) 

n ( 4n ? - 1 ) 

( 6 ) 
3 
(c ) " (4x? + 17n + 21 ) 
( d ) n ( n + 1 ) ( 3n ? + 23n + 46 ) 

12 


3 


) 


1 


பயிற்சி 6-1 , 
( 1 ) x y + 4x3 y + 6xy3 + 4xyZ + xy 

. 
( 2 ) 32x5 + 80x4y2 + 80x3y4 + 40x2y6 + 10xy8 + yie 
( 3 } 243-810x + 1080x2-720x3 + 240x4-32x5 
( 4 ) 128x7 - 264x6 + 168x5-70x 


7 


35-2 * +2 


X 


-- 


12 


| 


| 


155 


( 5 ) 218 7x14 - 10206x12y + 20412 x10y2 -- 22680x8 ys 

+ 15120x6y4 - 6048x4y5 + 134 4 x2y6 – 128y? 
( 7 ) 1.10462 ( 8 ) 0.90438 ( 12 ) 593775 


( 15) ( 1 ) 34*)**** - ( 08 ) * 


( 16 ) 


( i ) 


100 
50 


( ii ) 


35 
8 


x4y2 


ya 
x3 


8 
tu 


. ( ii) ( 08 ) 64x ? ye, – ( 12) 128x * y 

( iv ) - ( 5 ]2sx,( ) ( 86 ) 
( 18 ) ( 1 ) ( ) 210 36 x", ( ii ) ( 8) 
(19)(a) ( * ) ( b ) 544 ( c ) ( 5 lans 
(d) 1 ) (e ) ! 

(e ) ( 20 )214 17 
( 21 ) ( a ) 7920 ( 0 ) 252 ( c ) 
( e ) . 84 ( 4 ) 1320 ( 9 ) 768 (30) (31 ) 4 

n = 9,a = 


( f ) 60 ( 9 ) 


4480 
3 


- 1760 ( d ) 180 


2 
( 32 ) 130 , 131 ( 33 ) n = 9, a = . 

3 


( 34 ) * = 2 , n = 7 , a 


1 ( 35 ) 14 


UM 6-3 . 


( 1 ) 


( i ) 


1 - 2x + 3x2 


( ii ) 1 + 2x + 3.x2 ) 


1 


1 3 
X + 

8 


2 
( iii ) 1 

ģ * + x 2 ( iv ) 1 + x 
( 2 ) 504 ( 3 ) 5099019 ( 4 ) ( 1 ) 9993 ( ii ) 10,009 
( iii ) 919 ( iv ) 

( iv ) .010 ( v ) .020 


156 


( 7 ) ( 2 ) 93 ( 3 ) -0.0613 ( 4 ) 0.017 

( 6 ) 58 ( 7 ) 126 ( 9 ) ( a ) n - n ( b ) m2 + 2n 
( c ) m2 + 4n 

1 

2n3 15n2 + 49n 
( 10 ) ( a ) n ( n + 1 ) 2 ( b ) 

6 

n ( n + 1) ( 2n + 1 ) 
( c ) 5n ( n + 1 ) 

2n . 
6 


( 11 ) ( a ) 


3n + 1 – 3 

2 


+ 3n + n ( n + 1 ) 


( b ) 


+ 21 


n ( n + 1 ) 
3n + 1 - 3 + 

2 
122 + In 4 

2 


( c ) 2n + 


+ 


( 12 ) , 6.60 TIT ULIT & . 


பகுதி -B 


1 . 


சில அடிப்படை உண்மைகள் 


1.1 . முகவுரை 


திரிகோணமிதி என்பது கோண அளவு என்ற பொருள் படும் . 
கிரேக்க மொழிச் சொல்லிலிருந்து வந்தது ஆகும் . முக்கோணங் 
களின் தெரியாத கோணங்கள் , பக்கங்கள் இவற்றைக் கணக்கிடு 
வதற்கே திரிகோணமிதி ஆரம்பத்தில் பயனபடுத்தப்பட்டு 
வந்தது . ஹிப்பார்சஸ் ( Hipparchus B C 180-125 ) போன்ற 
கிரேக்கர்கள் திரிகோணமிதியை வளர்த்தார்கள் . மேலும் , 
ஹிப்பார்சஸ் வான இயல் சாத்திரத்தில் தனக்கிருந்த அறிவின் 
காரணமாக முப்பரிமாண திரிகோணமிதியையும் கணடு 
வளர்த்தார் . 


அறிவியலின் ஒவ்வொரு துறையிலும் திரிகோணமிதி அதிக 
அளவில் இன்று பயன்படுத்தப்படுகின்றது . மேலும் , இது நுண் 
கணிதத்திலும் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றது . 


அதிர்வுகள் , திசைமாறு மின்சாரம் , ஒலி , அலைகளின , 

, 
அசைவு இவற்றைப்பற்றி நாம் கற்கும் பொழுது திரிகோணமிதி 
மிகவும் உறு துணையாக உள்ளதைக் காணலாம் . 


1.2 . கோணங்கள் 


ஒன்றின் மீது ஒன்றாகப் பொருந்தாத இரு கதிர்களின் 
வெட்டுக்கணமே கோணம் என்று நாம் ஜியோமிதியில் 
படித்துள்ளோம் . அவ்வாறு வரையறுக்கப்பட்ட கோணத்தின் 
அளவு 180 ஐ விடக் 

குறைவாகத்தான் இருக்கவேண்டும் 
ஆனால் , சக்கரங்கள் போன்ற சுற்றும் 

பொருள்களைப் 
பற்றிப் படிக்கும் போது எல்லா அளவிலுமான கோணங்கள் 
தேவைப்படுகின்றன . எனவே , கோணத்தின் வரையறையை 
அவற்றின் அளவுகள் குறை அல்லது மிகை மெய்யெண்களாக 
இருக்கும்படியாக எவ்வாறு மாற்றுவது என்பதைக் காண்போம் 


158 


வரையறை 

ஒரு நிலையான புள்ளியை ஆதாரமாகக் கொண்டு ஆரம்ப 
நிலையிலிருந்து ஒரு முடிவு நிலைக்குச் சுற்றும் கதிரினால் உண்டாக் 
கபபடுவதே கோணம் ஆகும் . 

அவ்வாறு உண்டாக்கப்பட்ட 
கோணததின் அளவு அக்கதிர் சுற்றும் சுற்றின் அளவைப் 
பொறுத்தது ஆகும் . 


முடிவுப்பக்கம் 


அக்கதிர்களின் ஆரம்பநிலை கோணத்தின் ஆரம்பப் பக்கம் 
அலலது ஆதாரப் பக்கம் எனவும் , அக் கதிரின் முடிவுநிலை 
காணத்தின் முடிவுப் பக்கம் எனவும் வழங்கப்படும் . அந் 
நிலையான ஆதாரப் புள்ளி கோணமுனை என வழங்கப்படும் . நாம் 
கோணம் என்று குறிப்பிடும் பொழுது அக்கோண அளவையையே 

குறிக்கிறோம் என்பதை 
8 

நினைவில் கொள்ள 
வேண்டும் . பக்கத்தில் 
கண்ட படத்தில் மூன்று 
கோண 

அளவுகள் 
ஆரம்பப்பக்கம் 

குறிக்கப்பட்டுள்ளன . 

கதிரின் சுற்று வலச் 
படம் 1.1 

சுற்றாக 

இருப்பின் 
காணம் மிகைக் கோணம் எனவும் , இடச்சுற்றாக இருப்பின் 
காணம் குறைக்கோணம் எனவும் குறிக்கப்படும் . வளைந்த 
அம்புக்குறி கதிரின் சுற்றுத் திசையையும் , சுற்றும் அளவையை 
யும் குறிக்கப் பயன்படுகின்றது . திரிகோணமிதியால் நாம் பயன் 
படுத்தும் எல்லாக் கோணங்களும் திசையிட்ட கோணங்கள் 
ஆகும் . 


3 


கோண அளவிற்கு எந்த எல்லை அளவும் கொடுக்கப்பட 
விலலை என்பதை நினைவில் கொள்க . ஒரு கடிகார முட்காட்டி 
இரண்டு மணி நேர அளவில் -720 ° சுற்றும் ( ஏன் எனச் 
சிந்திக்க ] . 


கோண 


அளவுகளின் அலகுகள் பாகைகளில் அல்லது 
ரேடியன்களில் குறிக்கப்படும் . ஒரு 

வட்டத்தின் பரிதியை 
360 பாகங்களாகப் பிரித்து அப்பாகம் ஒவ்வொன்றையும் ஒரு 
பாகை எனக் குறிப்பர் . ஒரு பாகையினை 60 சிறு கூறுகளாகப் 


159 


பிரித்து அக் கூறுகளைக் கலைகள் எனவும் , ஒவ்வொரு கலையையும் 
60 சிறு கூறுகளாகப் பிரித்து அச் சிறு கூறுகள் ஒவ்வொன்றினை 
யும் விகலைகள் என்றும் கூறுவது வழக்கம் . 
எனவே , 1 பாகை = 60 கலைகள் = 60 

1 கலை = 60 விகலைகள் = 60 " ஆகும் . 
பொதுவாகக் கோணங்கள் 4 , 3 , 7 , 8 , போன்ற கிரேக்க 
எழுததுகளால் குறிக்கப்படும் . 


- 90 ° < 0 < 90 ° என்ற நிலையில் அமைந்துள்ள கோணங்கள் 
குறுங்கோணங்கள் எனப்படும் . 


1 


1-3 . 


ஒரு கோணத்தின் அடிப்படை அமைப்பு 


ஒரு கோணத்தின் கோணமுனை ஆதாரப்புள்ளி எனப்படும் 
( 0 , 0 ) என்ற புள்ளியிலும் , அதன் ஆரம்பப் பக்கம் X- அச்சின் 
மிகைப் பக்கத்திலும் அமைந்திருந்தால் 

அமைந்திருந்தால் அக்கோணம் 
அடிப்படை அமைப்பைப் பெற்றுள்ளது என்போம் . 


ஓர் 


-YY 


12.0 ° 


- 35 


படம் 1-2 


< 


படம் 1-2 - ல் 120 , - 35 ஆகிய கோணங்களின் 
அடிப்படை அமைப்புக் காட்டப்பட்டுள்ளது . மிகைக்கோணம் 


- 


160 


என்பது வலச்சுற்றாகச் சுற்றும் சுற்றினையும் , குறைக்கோணம் 

இடச்சுற்றாகச் சுற்றும் சுற்றினையும் குறிக்கிறது 
என்பதை நினைவில் கொள்க . 


எனபது 


கோணங்களை முடிவுப் பக்கங்கள் எந்தக் கால்பகுதியில் 
அமைகிறது என்பதைக் கொண்டு 

என்பதைக் கொண்டு கோணங்களின் அடிப்படை 
அமைப்பை விவரிக்கலாம் . இவ்வாறு 120 ° -ன் முடிவுப்பக்கம் 
இரண்டாம் கால் பகுதியில் அமைந்துள்ளது . 
கோணம் இரண்டாம் கால்பகுதியில் அமைந்துள்ளது 
கூறலாம் . இவ்வாறாகவே - 35 ° என்பது நான்காவது கால்பகுதி 
யில் அமைந்துள்ளது எனக் கூறலாம் . 


அதாவது 120 


எனக 


இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட அடிப்படைக 
கோணங்கள் ஒரே முடிவுப்பக்கத்தைக் கொண்டிருந்தால் 
அவற்றை ஒரே முடிவுப்பக்கத்தைக்கொண்ட கோணங்கள் என்று 
கூறலாம் . உதாரணமாக 120 ° , 480 ° , - 240 ° 
கோணங்கள் ஒரே முடிவுப்பக்கத்தைக் கொண்டவை ஆகும் . 


ஆகிய 


| எடுத்துக்காட்டு 


1360 ° கோணத்துடன் ஒரே முடிவுப்பக்கத்தைக் கொண்ட 
மிகச்சிறிய மிகைக் கோணத்தைக் காண்க . 


தீர்வு 


1360 ° = 3. 360 ° + 280 ° 


என்பது 


அதாவது 1360 ° 
மூன்று முழுச்சுற்றுகளையும் 
280 ° கோணத்தையும் 
கொண்டதாகும் . எனவே 280 ° 
என்பதுதான் 1360 ° உடன் 
ஒரே முடிவுப் பக்கத்தைக் 
கொண்ட மிகச்சிறிய மிகைக் 
கோணமாகும் . 


படம் 1-3 

} 


| 


161 


1-4 . ரேடியன் அளவுகள் 

வரையறை : சமவிற்கள் வட்டமையத்தில் தாங்கும் 
கோணங்களின் அளவுகள் சமமென்ற கூற்றினைப் பயன்படுத்தி , 
வட்ட ஆரத்திற்குச் சமமான 

வில் 
வட்ட மையத்தில் தாங்கும் கோண 
அளவு ஒரு ரேடியன் ஆகும் . 

: h 
இவ்வாறாக படத்தில் வட்டவில் 

மையக் 
கோணமான .ேவின் அளவு ஒரு 
ரேடியன் ஆகும் . 


S 


ஆரம் 


எனில் 


| 


படம் 1-4 . 


என்ற எண் ரேடியன் அளவில் மிக முக்கியப் 


பங்கை 


வகிக்கின்றது . 


1 


// 


வட்டத்தின் சுற்றளவு 
வட்டத்தின் விட்டம் 





என்பது ஒரு நிலையான மெய்யெண் ஆகும் . 


3.1415926536 என்பது --ன் பத்து தசமத்தானத் 
திற்குத் தோராய மதிப்பாகும் . 


பயிற்சி 1.1 . 


( 1 ) கீழ்க்கண்ட 

அடிப்படைக் 

ே காணங்களை யமைத்து 
அவை எந்தக் கால்பகுதியில் முடி கின்றன என்பதையும் அவற்று 
டன் ஒரே முடிவுப்புள்ளியைக் கொண்ட ஏதேனும் ஒரு கோணத் 
தினையும் தருக . 

( a ) 40 ° ( b ) - 120 ° ( c ) 200 ( d ) 740 ° ( e ) - 60 ° 
( f ) 270 ° ( g ) - 180 ° 


( 2 ) பின் வருவனவற்றைப் பாகைகளாகக் கூறுக : 


4 


( a ) வலச்சுற்றில் ஒரு கால்பகுதியின் சுற்று . 
( b வலச்சுற்றாக 11 முழுச் சுற்றின் அளவு . 
( c ) இடச்சுற்றாக ! முழுச் சுற்றின் அளவு . 
( d ) இடச்சுற்றாக ஒரு முழுச்சுற்றின் அளவு . 


+ 2 க 6 


162 


) 


( 3 ) இரண்டு கோண அளவுகளின் கூடுதல் 90 ° ஆனால் , 
அவை நிரப்புக் கோணங்கள் எனப்படும் . 70 ° , 42 ஆகிய 
வற்றின் நிரப்பிகளைக் காண்க . 


மிகை 


( 4 ) இரண்டு கோண அளவுகளின் கூடுதல் 180 ° ஆனால் , 
அவை நிரப்பிக கோணங்கள் எனப்படும் . 

அவை 
ஒவ்வொன்றும் மற்றவற்றின் மிகை நிரப்பி என வழங்கப் 
படும் . 90 ° , 30 ° ஆகிய கோணங்களின் 

கோணங்களின் மிகை நிரப்பிகளைக . 
. 


காணக . 


} 


1-5 . பாகைகளுக்கும் ரேடியன்களுக்கும் உள்ள சம்பந்தம் 

ள -ன் வரையறையிலிருந்து 
C = 2 எனத் தெரிகிறது . [ c = வட்டத்தின் சுற்றளவும் 

r = வட்டத்தின் ஆரம் ) 


-யும் -ம் முறையே ஒரு முழுச்சுற்றின் கோண அளவான 
360 ° யையும் , 1 ரேடியன் அளவையும் குறிக்கின்றன 


அதாவது - 


= 


360 ° 
1 ரேடியன் 


2r 
அதாவது 


|| 


360 ° 
1 ரேடியன் 


r 


ஃ 


* ரேடியன்கள் = 180 ° 


( குறிப்பு : 


180 ° 


( 1 ) 1 ரேடியன் 


57.3 ( சுமார் ) 


7T 


T 


1 ° = 


= 0.0175 ரேடியன்கள் ( சுமார் ) 
180 ° 


( 2 ) கோண அலகு 

கொடுக்கப்படாவிடின் ரேடியன் 
என்பது அலகாகும் . இவ்வாறாக ஒரு 

கோணத்தின் அளவு 
40 என்பது ஒரு கோணத்தின் 40 ரேடியன்கள் என்பதையும் , ஒரு 
கோணம் 40 ° என்பது ஒரு கோணததின் அளவு 40 பாகைகள் : 
என்பதையும் குறிக்கும் . ) 


163 


எடுத்துக்காட்டு 1 

90 - யினை ரேடியன் அளவில் கூறுக : 
தீர்வு 


1 


180 ° = 


ரேடியன்கள் 


90 


ரேடியன்கள் 
2 


பாடுத்துக்காட்டு 2 

2 ரேடியன்களைப் பாகைகளாக மாற்றுக . 


தீர்வு 

x = 2 ரேடியன்கள் என்க . 
ஆனால் 180 ° = 1 ரேடியன்கள் ஆகும் .. 


L 


2 


180 


- 


( 9 ) 


எடுத்துக்காட்டு 3 

அலகை ஆரமாகக் கொண்ட ஒரு வட்டத்தில் அலகு 
நீளமுள்ள - ஒரு வில் வட்டமையத்தில் ரேடியன் கோணத்தைத் 
தாங்குகிறது எனில் 7 , 8 , 5 -க்குள்ள சம்பந்தத்தைக் காண்க . 


தீர்வு 

ச ரேடியன் கோணத்தை வில் ‘ s தாங்குகிறது . 
1 ரேடியனை ஆரம் r தாங்குகிறது . 

8 
-- 

1 
குறியீடுகளின் மூலம் இவற்றைக் குறித்தால் 

S = Br ( 8 -ரேடியனில் ) 


164 


பயிற்சி 1-2 . 


( 1 ) 1 ரேடியன் அளவுள்ள ஒரு கோணத்தை ( a ) 3 அலகு 
ஆரமுடைய ( b ) 4 அலகு ஆரமுடைய வட்டத்தில் அமைக்க . 
இவற்றிலிருந்து ரேடியன் அளவு வட்ட ஆரத்தைப் பொறுத்து 
அமையாது என்பதை நிரூபிக்க இயலுமா ? 


| ( 2 ) பாகைகளிலிருந்து பின்வருவனவற்றை ரேடியன்களுக்கு 
மாற்றுக : 


( a ) 45 ° ( b ) 270 ° ( c ) 120 • ( d ) 30 ° ( e ) 60 ( f ) °° 
( g ) 121.5 


( 3 ) பின்வரும் கோண அளவுகளை ரேடியன் அளவிலிருந்து 
பாகை அளவுகளுக்கு மாற்றுக 


/ 


( a ) 


31 
4 


( b ) 


47 
5 ) 


( C ) 


37 ( d ) - ( e) 


5 
3 


( f ) 3 


( 4 ) 10 செ.மீ. நீளமுள்ள ஓர் ஊசல் 30 ° கோண அளவிற்கு 
அசைகின்றது . அவ்வூசலின் அலைவு தூரத்தைக் காண்க . 


1-6 . சத அடிமான முறை 

கோணங்களின் பாகை அலகுகளைப்பற்றிக் கற்கும் பொழுது 
அவை 

60 சிறு 
சிறு கூறுகளாகப் பிரிக்கப்படுகின்றன 

என்று 
கண்டோம் . 

எனவே , இவை 60 அடிமான முறை என வழங்கப் 
பெறும் . மேலும் , பிரான்சு போன்ற நாடுகளில் சத அடிமான 
முறை பயன்பட்டு வருகின்றது . இம் முறையின் வாய்பாடு கீழ் 
வருமாறு : 


1 செங்கோணம் = 100 கிரேடுகள் = 100 . 


1 கிரேடு 


= 100 நிமிடங்கள் = 100 


1 நிமிடம் 


= 100 விநாடிகள் 


= 1000 


2. திரிகோணமிதி சார்புகள் 


2-1 . ஒரு கோணத்தின் திரிகோணமிதி சார்புகள் 


என்பதை 


மதிப்பகத்திலுள்ள ஒவ்வோர் உறுப்பும் வீச்சகத்திலுள்ள 
ஒரே ஓர் உறுப்புடன் கொண்டிருக்கும் உறவைத் தருவது சார்பு 
நினைவில் கொள்க . 

கோணங்களின் 

கணத்தை 
மதிப்பகமாகவும் , மெய்யெண்களின் கணத்தை 

வீச்சகமாகவும் 
கொண்டு நாம் இப்பொழுது ஆறு புதிய சார்புகளை வரையறுப் 
போம் . 


ZXOT = என்க . 


என 


P ( x , y ) என்பது மூலத்திலிருந்து வேறுபட்ட ஒரு புள்ளி 
எனக் கொள்க . மேலும் இப் புள்ளி 8 - ன் முடிவுப்பக்கத்தில் 
அமைந்துள்ளது என்போம் . திசைகூடிய 

கோட்டுத்துண்டு 
OP என்பது ஆரக்கோடு 

வழங்கப்பெறும் . இதன் 
கீளத்தை மிகை 7 என எடுத்துக்கொள்வோம் . 

.0P = / = Vx2 + y2 

ஒவ்வொரு • g உடனும் x , y , / சம்பந்தப்பட்ட ஆறு 
விகிதங்களை நாம் எடுத்துக் கொண்டு அவற்றிற்குக் கீழ்க்கண்ட 
சிறப்புப் பெயர்களைத் தருவோம் . 





ச - ன் sine 


y 


, sin 8 என எழுதப்படும் . 


8 - ன் cosine 


X 


; cos என் எழுதப்படும் . 


8 - ன் tangent 


= 


A tan 0 என எழுதப்படும் ( x + 0 % 
* cot 8 என எழுதப்படும் ( y # 0 ) . 


-ன் cotangent = 


166 


T 


ச - ன் secant 


|| 


- ; sec 8 என எழுதப்படும் ( x + 0 ) . 


T 


8 - sor cosecant 


; cosec ) என எழுதப்படும் . 


[ cosec 8 சில கணித நூல்களில் csc 8 என எழுதப் 
படுகிறது . ] 


Pr, y 


4y 


10 


1 


* க 


T 


. 


படம் 2-1 . 


1 


( குறிப்பு : 

( 1 ) இவ்விகிதங்கள் P ( x , y ) என்ற புள்ளியில் அச்சுத் தூரங் 
களால் விவரிக்கப்பட்டிருப்பினும் இவை + 0 , மற்றும் P என்பது 


OT.- ன் மீது அமைந்துள்ளது என்ற உண்மைகளைச் சார்ந்தே 
* அமைந்துள்ளன என்பதை 

நினைவிற் கொள்ள வேண்டும் . 


167 


. 


ஆனால் 


எடுத்துக்காட்டாக r + 0 

r + 0 என்ற ஆரத்துடன் 0T- ன்மீது 
P ( x , y ) என்ற வேறொரு புள்ளியை எடுத்துக் கொண்டால் , 
y 

X 
sin a = 


COS 0 

tan 8 

x 
OMP ; OM P என்ற வடிவொத்த முக்கோணங்களில் இருந்து 
y 

y 

y 
2 

என்பதை 

நாம் . 
அறிகிறோம் . இவ்வாறாக sin , மற்றும் மற்ற திரிகோணமிதி 


* 


x 


1 


X 


சார்புகள் 8 - ன் மதிப்பைச் சார்ந்தே உள்ளன வென்றும் , 0 T- ன் 
மீதுள்ள புள்ளி P - ன் இருப்பிடத்தைச் சார்ந்து அமையவில்லை 
என்றும் அறிகிறோம் . 


1Y 


TT 
P ( E ) 


n 


P ) 


1 


y 


Ma M 




1 


, 


படம் 2-2 . 


( 2 ) P ( x , y ) என்ற புள்ளி OT- ன்மீது எவ்விடத்திலும் 
அமையலாம் என்பதைக் குறிப்பு ( 1 ) -லிருந்து நாம் தெரிந்து , 
கொள்கிறோம் . ஆனால் , நாம் 

கணக்கிடுவதற்கு வசதியாக 
r = 1 என எடுத்துக் கொள்ளலாம் . 


சர்வ 


( 3 ) இவ்வாறாகத் திரிகோணமிதிச் சார்புகள் அடிப்படைக் 
கோணங்களுக்கு வரையறுக்கப்பட்டன . 

சமமுடைய 
அடிப்படைக் கோணத்தைக் காண முடியும் என்ற உண்மையைப் 
பயன்படுத்தி மேலே வரையறுக்கப்பட்ட திரிகோணமிதிச் சார்பு 

நாம் தளத்தில் உள்ள எல்லாக் கோணங்களின் கணத் 
திற்கும் பயன்படுத்த முடியும் . 


களை 


168 


( 4 ) மேலே வரையறுக்கப்பட்ட ஆறு திரிகோணமிதிச் 
சார்புகளும் திசையிட்ட எண்கள் ஆகும் . கோணம் முடியும் 
கால் பகுதியில் உள்ள x , y- இவற்றின் குறிகளைப் பொறுத்தே 
அவை மிகை அல்லது குறை என்று வரையறுக்கப்படுகின்றன . 
கோணத்தின் குறியைமட்டும் கொண்டு திரிகோணமிதிச் 
சார்பின் குறி வரையறுக்கப்படுவதில்லை . குறிப்பாக cos 210 
என்பது குறை எண் எனவும் நாம் பின்னால் நிரூபிக்க இயலும் . 
( 5 ) cosec ) என்பது sin 8 - ன் 

cosec 8 என்பது sin 6 - ன் தலைகீழி எனில் , cos 8 , 
tan - இவற்றின் தலைகீழிகள் யாவை எனக் காண்க .) 


, 


பயிற்சி 2-1 . 
( 1 ) sin 45 , sin 405 என்பன 
விளக்குக . 


சம மதிப்புடையவை . 


( 2 ) r = 1 என அமையுமாறு ( x , y ) எனும் புள்ளி 8 - ன் 
முடிவுப் பக்கத்தில் அமைந்திருக்கிறதெனில் sin 8 = y , cos 0 = x 
என்ற முற்றொருமைகளைச் சரிபார்க்க . 


( 3 ) - 150 ° என்ற கோணத்தை அமைக்க ,. 

r = 1 என எடுத்துக்கொண்டு x , y இவற்றின் மதிப்புகளைக் 
கணிக்க . sin ( - 150 ° ) = 0.5 என்பதைச் சரிபார்க்க . 
மேலும் cosec ( 150 )-ன் மதிப்பைக் காண்க . 


( 4 ) P ( 3 , 4 ) என்ற புள்ளியை 6 - வின் முடிவுப் பக்கத்தில் 
எடுத்து சி என்ற கேர்ணத்தை அதன் அடிப்பாகை இருப்பில் 
அமைத்து ஆறு திரிகோணமிதி விகிதங்களையும் கணிக்க . பின் 
sins . cos 8. tana . cot 8. sec 6. Cosec 0 = 1 என்பதைச் 
சரிபார்க்க . 


2.2 . சிறப்புக் கோணங்களின் சைன் , கொசைன் 

மதிப்புகள் 
சைனையும் , கொசைனையும் . பயன்படுத்த வேண்டுமெனில் 
எந்த ஒரு திசைக் கோணத்திற்கும் சைன் , கொசைன் இவற்றின் 
மதிப்புகள் தெரிந்திருத்தல் வேண்டும் . எனவே , நாம் அதிக 
மாகப் பயன்படுத்தும் சில சிறப்புக் கோணங்களுக்கு 
மதிப்பையும் கொசைன் மதிப்பையும் காண்போம் . 


சைன் 


169 


( a ) sin 30 , cos 30- இவற்றின் மதிப்புகளைக் காணு தல் 


30 ° கோணத்தை வரைந்து கொள்க . இதன் முடிவுப் 
பக்கத்தில் OP = 2 என இருக்குமாறு 

P என்ற 

புள்ளியை 
எடுத்துக் கொள்க . ( 30 , 60 ° , 
90 ° என அமைந்துள்ள முக் 

P ( 3.1 ) 
கோணத்தின் பக்கங்களின் விகி 
தம் 1 : 3 !: 2 

என்பதை 

s 
நினைவு கூர்க ] . எனவே 
எனவே P- ன் 

V3 
அச்சுத் தூரங்கள் ( 3 , 1 ) 

படம் 2-3 . 


2 


2 


* 


ஆகும் . 


. 


y 
இதிலிருந்து sin 30 ° = 


} = } என்றும் 


X 


cos 30 ° 


3 
2 


= 


என்றும் அறிகிறோம் . 


ப! 


வ 


( குறிப்பு : 


- 


y 


- 


tan 30 


-- 


ஆகும் . ) 


X 


( b ) . sin 60 , cos 60 ° - இவற்றின் மதிப்புகளைக் காணுதல் 


Pi , 


60 ° கோணத்தை வரைந்து 
கொள்க . OP = 2 என எடுத்துக் 
கொள்க . 

எனவே P- ன் . அச்சுத் 
தூரங்கள் ( 1 , 13 ) ஆகும் . 


60 


X 


படம் 2-4 . 


y 


மேலுள்ள படத்திலிருந்து sin 60 ° = 


3 
2 


T 


X 


- 


cos : 6. 


= 


1 
2 என அறிகிறோம் . 


T 


170 


( குறிப்பு : 


tan 60 


3 


-- 


3 


3 ] 


- 


( o ) sin 45 , cos 45 ° இவற்றின் மதிப்புகளைக் காணு தல் 


இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் 
1 : 1 ; 2 என்ற விகிதத்தில் அமைந்திருக்கும் என்பது நமக்குத் 
தெரிந்ததே . 45 ° கோணம் ஒன்று வரைந்து அதில் OP = 12 
என இருக்குமாறு P என்ற ஒரு புள்ளியை எடுத்துக் கொள்க .. 
P- ன் அச்சுத்தூரங்கள் ( 1 , 1 ) என அமையும் . 


PIN) 


1 


45 


7 


1 


M 


F 


படம் 2.5 . 


y 


1 


இதனின்று 


sin 45 


= 


--- 


02 


X 


1 


cos 45 = 


11 


12 


tan 45 = 

X 


= 


1 
1 


1 எனக் காணலாம் . 


4d ) sin 0 , cos ) -இவற்றின் மதிப்புகளைக் காணுதல் 

8 = 0 என இருக்கும் ஒரு கோணத்தின் முடிவுப் பக்கம் 
அதன் ஆரம்பப் பக்கத்துடன் இணைந்துவிடும் . P என்ற புள்ளியை 
{ 1 , 0 ) என இருக்குமாறு எடுத்துக்கொண்டால் x = 1 , y = 0 , 


( = OP = 1 என ஆகிறது . 


0 


எனவே 


sin 0 ° 


y 


- 


r 


| 


X 
cos 0 ° | 

0 = 


= 


= 1 


= 


குறிப்பு : 

tanco 


= 


y 
x 


== 0 ) 


cos 90 ° 


( e ) sin 90 ° , 

காணுதல் 


இவற்றின் மதிப்புகளைக் 


- 


0 = 90 ° என இருக்கும் ஒரு கோணத்தின் முடிவுப்பக்கம் 
y அச்சுடன் இணைந்து இருக்கும் . P என்ற புள்ளி ( 0 , 1 ) என 
இருக்குமாறு எடுத்துக்கொண்டால் x = 0 , y = 1 , r = 0P = 1 என 
அமைகின்றது . 





- 


y 


இதிலிருந்து sin 90 ° = 


11 


= 1 


1 


1 


1 


X 


cos 90 ° = 


11 


= 0 


= 


-- 


என அறிந்து கொள்ளலாம் . 


- 


( குறிப்பு : 


tan 90 ° = 


y 


= 


( வரையறுக்கப்படாதது . )] 


X 


மேலே கண்டவற்றில் 8 என்ற கோணம் முதல் கால்பகுதியில் 
அமைந்துள்ளது என எடுத்துக்கொண்டோம் . இவ்வாறாகவே 
மற்ற கால்பகுதிகளிலும் 6 - வை அமைத்து அவற்றின் திரிகோண 
மிதி சார்புகளின் மதிப்புகளைக் காணலாம் . 

மேலும் சைன் , 
கொசைன் , டேன் ஜண்ட் .இவற்றின் தலைகீழிகளான கொசீகண்ட் , 
சீகண்ட் , கோடேன்ஜண்ட் இவற்றின் மதிப்புகளையும் காணலாம் 


172 


i / 


பயிற்சி 2-2 . 
( 1 ) பின்வரும் அட்டவணையை நிரப்புக : 


8 


0 ° 


30 ° 


45 


60 ° 


90 ° 


sin a 


T 


COS 8 


: tan 


cot a 


sec 


coseco 


( 2 ) பின்வரும் திரிகோணமிதி சார்புகளின் மதிப்புகளைக் 
காண்க . 

( a ) 225 ° ( b ) 120 ° ( c ) -270 ° ( d ) 180 ° ( e ) 300 ° 
( 3 ) பின்வருவனவற்றைச் சரிபார்க்க : 
( a ) sin 30 

cos 60 ° 
( b ) tan 60 ° cot 30 ° 
( c ) sec 45 

cosec 45 ° 
( d ) 2 sin 45.cos 45 ° = 1 
( e ) ( sin 45 ° ) 2 + ( cos 45 ° ) 2 = 1 
( f ) sin 30 cos 60 ° + cos 300.sin 60 ? = 1 


( 0 ) sin " 


1 - cos 1/3 

2 


1 


173 


( h ) cos 


வது 


= 


+ cos / 3 

2 


( i ) cos 150 = - cos 300 
( j ) tan 315 = tan 45 


திரிகோணமிதி சார்புகளின் குறிகள் 


ஒரு கோணத்தின் திரிகோணமிதி சார்புகளின் இயற்கணிதக் 
குறிகள் அக் கோணத்தின் முடிவுப்பக்கத்தில் அமைந்துள்ள 
( எந்த ) ஒரு புள்ளியின் x அச்சுத்தூரம் , y அச்சுத்தூரம் , அப் புள்ளி 
யின் ஆர அளவு இவற்றைப் பொறுத்தே அமைகின்றன . 
கோணத்தின் முடிவுப்பக்கம் ஒரு கால்பகுதியிலிருந்து மற்ற கால் 
பகுதிக்குச் செல்வதின் காரணமாக ஆரக்கோடு எப்பொழுதும் 
மிகை எண்ணாகவே இருக்கும் . ஆனால் , அப் புள்ளியின் X அச்சுத் 
தூரம் , y அச்சுத் தூரம் இவற்றின் குறிகள் மாறும் . முதற் 
கால்பகுதியில் x , y இவை இரண்டுமே 

மிகை 

எண்கள் . 
இரண்டாம் கால்பகுதியில் x குறை எண்ணாகவும் , y மிகை 
எண்ணாகவும் இருக்கும் . 


மூன்றாம் கால்பகுதியில் x , y இவை இரண்டுமே குறை எண் 
களாக இருக்கும் . 


நான்காம் கால்பகுதியில் மிகை எண்ணாகவும் , y குறை 
எண்ணாகவும் அமையும் . இவை சுருக்கமாகப் பின்வரும் அட்ட 
வணையில் தொகுத்துத் தரப்பட்டுள்ளன . 


கால் 
பகுதி 


sin 


COS 


tan 


cat 


sec 


cosec 


ப 


+ 


+ 


+ 


++ 


ப 


-- 


++|| 


|+1+ 


+ 
|| 


IV 


+ 


+ 


--- 


174 


மேற்கண்டவற்றை All Silver Tea Cups என்றும் , ASTC 
என்றும் நினைவில் வைத்துக்கொள்ளலாம் . 


T 


S 


அதாவது முதற் கால்பகுதி 

I 
T 

யில் எல்லா திரிகோணமிதி 
6 

விகிதங்களும் , இரண்டாவது 

கால்பகுதியில் சைனும் அதன் 

7 தலைகீழியான கொசிகண்ட 
O 

டும் , மூன்றாவது கால்பகுதி 
w 

யில டேன்ஜண்ட்டும் அதன் 
தலைகீழியான கோடேன் 

ஐ ண்ட்டும் , நான்காவது கால் 
படம் 2-6 . 

பகுதியில் கொசைனும் 
தலைகழியான சீகண்ட்டும் மிகைமதிப்புகளைப் பெற்றிருக்கும் 
என்பதை ASTC என்பது விளக்குகின்றது . 


அதன் 


- 


எடுத்துக்காட்டு 1 

sind > 0 , cos < < 0 என்ற நிபந்தனைகளுக்குட்பட்ட 
J என்ற கோணம் எந்தக் காலபகுதியில் அமையும் என்பதைக் 

. 


காணக . 


sin / > 0 என்பது முதல் , இரண்டாம் கால்பகுதிகளிலும் , 


cos < 0 என்பது இரண்டாம் , மூன்றாம் கால்பகுதிகளிலும் 
சரியாகும் . 

எனவே , என்ற கோணம் இரண்டாம் கால்பகுதியில் 
அமைந்துள்ளது . 
எடுத்துக்காட்டு 2 
tan 8 = 4. மேலும் இரண்டாம் 

ரண்டாம் கால் வட்டம் 
பகுதியில் அமைந்துள்ளது எனில் , மற்ற திரிகோணமிதி விகிதங்க 
களைக் காண்க 


வரையறையிலிருந்து tan 8 = 2 ஆகும் . 


y 


3 
4 


175 


8 என்ற கோணம் இரண்டாம் கால்பகுதியில் அமைர் 
துள்ளது . y : x = 3 : 4 என இருக்குமாறு பல புள்ளிகளை நாம் 
எடுக்கலாம் . ஆனால் நாம் நம் வசதிக்காக P ( -4 , 3 ) என்ற 
புள்ளியை எடுத்துக் கொள்வோம் . 


படத்தில் கண்டவாறு டு என்ற கோணத்தை வரைக . 


P (-4,3 ) 


y - 3 


W = 5 


8 


M x = - 4 


* 


> 


படம் 2-7 . 


T = x2 + y2 


+ 


= 16 + 9 


= 5 


3 


r 


5 


y 
sin 8 - 


= 


| tan 8 = = 


- 


3 
4 


5 


= 


coseco 


y 


X 


X 


rcos 8 = 


4 
5 

; cot G 


11 


- 


4 
31 


- 


-- 


5 
4 


sec 8 -- 

X 


P 


[/ 


- 


y 


ஆகும் . 


பயிற்சி 2 - 3 . 


( 1 ) பின் வரும் நிபந்தனை களுக்கேற்ற கோணம் எந்தக் கால் 
பகுதியில் அமையும் என்பதைக் காண்க 

( a ) sin e- ன் மதிப்பு ஒரு குறை எண் ; tan -ன் 
மதிப்பு ஒரு மிகை எண் . 


176 


( b ) , cos t > 0 ; 

0 

tan 0 < 0 
( c ) tan < 0 ; cos 1 < 0 
( 2 ) sin 6 - ன் குறி எப்பொழுதும் y- ன் குறியைப் பொறுத்தே 

" - 
அமையும் என்ற வாக்கியத்தைச் சரிபார்க்க . இதேபோல் 
cos -8 - க்குப் பொருந்துமாறு ஒரு வாக்கியத்தை அமைக்க 


முடியுமா ? 


( 3 ) | sin -ன் மதிப்பு 1 ஐ விட மிகுமா ? 

| cost | -ன் மதிப்பு 1 ஐ விட மிகுமா ? 


( 4 ) 0 < 0 < 90 ° என இருக்கும் பொழுது பின்வரும் சோடி 
களில் எது பெரியது என்பதைக் காரணத்துடன் விளக்குக : 


( a) , sin 0 அல்லது tan 8 ? 
( b ) cos ) அல்லது cot 0 ? 


5 


( 5 ) sin = 


13 


0 முதல் கால்பகுதியில் அமைந்துள்ளது 


எனில் , tan 0. sec 8 இவற்றைக் காண்க . 


3 


( 6 ) cost = 


6 மூன்றாம் கால்பகுதியில் அமைந் 


5 


துள்ளது எனில் , cosec s , sin . இவற்றைக் காண்க . 


( 7 ) 


2 
tan 8 = 

5 


sin i < 0 எனில் , cos 0 வைக் காண்க . 


( 8 ) 270° < 0 < 360 , tan 8 


எனில , மற்ற திரிகோண 
3 


* 


மிதி விகிதங்களைக் காண்க . 


( 9 ) 


sec A 


" 


13 
5 


A .ஒரு குறுங்கோணம் எனில் , 


2 sin A + 3 cos A 

-ன் மதிப்பைக் காண்க . 
4 sin A- 9 cos A 


177 


எனில் , 


2mn 
( 10 ) A ஒரு குறுங்கோணம் . tan A 

m2 + n2 
cos A , cosec A இவற்றின் மதிப்பைக் காண்க . 


2-4 . குறைக்கோணங்களின் சார்புகள் 

ச என்பது ஒரு குறுங்கோணமெனில் அதன் குறைக்கோணம் 

எனக் கொள்க . பின்வரும் படத்தில் P , P. என்பன 8 , - 
என்ற . கோணங்களின் முடிவுப்பக்கங்கள் : அலகு வட்டத்தை " 
வெட்டும் புள்ளிகளாகும் . 


y 


P ( x , y ) 


- 


11 


P ( 2 ) 


படம் 2-8 . 


P ( x , y ) ; P ( x , y ) எனக் கொள்க . 

ஓ.வின் எல்லா மதிப்புகளுக்கும் x = x ; y = y 
ஆனால் 3 = cos ( --0 ); y = sin ( -8 ) 

= cos ; y 
எனவே , sin ( -8 ) sina 

cos ( - 6 ) = cos -- 


X 


= sin a 


178 


--tana 


coto 


மேலும் , tan ( -8 ) 

cot ( -8 ) 

sec ( - 0 ) 
cosec ( -o ) 


= sece 

- cosec 9 எனவும் அறியலாம் . 


( குறிப்பு : 


இங்கே நாம் - 1 - வின் திரிகோணமிதி விகிதங்களோடு 
ஒப்பிட்டுள்ளோம் . இதேபோல் k + 0 ; k EZ என்ற 
வடிவில் உள்ள கோணங்களின் திரிகோணமிதி விகிதங்களை 
8 - ன் திரிகோணமிதி விகிதங்களோடு ஒப்பிட முடியும் . இவற்றைப் 
பின்னர் காண்போம் . ] 


|| 


எடுத்துக்காட்டு 
cos ( - 60 ° ) ; sin ( -60 ° ) இவற்றின் மதிப்புகளைக் காண்க . 

) 


தீர்வு 

cos ( - 60 ) = cos 60 = 


sin ( -60 ) 


= - sin 60 ° = 


13 


2 . 


2-5 . சில அடிப்படை முற்றொருமைகள் 

ஆறு திரிகோணமிதி விகிதங்களே வரையறுக்கப்பட்டிருப் 
பினும் , அவ்விகிதங்களுக்கிடையே பலவித சம்பந்தங்கள் இருப் 
பதையே நாம் 

காண முடிகிறது . அனைத்துக் கோணங்கட்கும் 
மெய்யாகும் அத்தகைய முற்றொருமைகள் சிலவற்றை இப் 
பொழுது காண்போம் . 


1 


1 


1 
( 1 ) sini = 

coseco 


cosec 8 = 


sin a 


sin 8. cosec 0 = 1 


179 


1 


seca - 


1 
இதேபோல் cost = 

sec 0 


cos I 


cos 8. sec 8 = 


1 


1 


மேலும் , 


tan s = 


1 
cct 8 


cot 6 = 


. 


tan 8 


tan n . cot 0 = 1 


sing 


( 2 ) மேலும் tan i = 


. 


cot = 

cos @ 
sin 


cos 


என நாம் தீர்மானிக்கலாம் . 


( 3 ) sini = ; cos 0 = * என்பதனின்று , 


y2 


sin2 0 + cos2 0 = 


* +2 


r2 


12 


= y2 + x2 


r2 


y2 + x2 


P 


3 


* [: * + ye = r ] 


5 


sin2 0 + cos2 0 = 1 எனத் தெரிகிறது . 
இதிலிருந்து sin2 0 = 1 cos2 0 எனவும் 

cos2 0 = 1 -- sin2 6 எனவும் அறியலாம் . 
மேலும் cos2 6 + sin2 0 = 1 ஐ cos ? 8 ஆல் வகுக்க 

1+ tan2 1 = sec2 0 எனக் கிடைக்கும் . 

tan2 # = sac2 8 1 ; sec20 - tan2 8 = 1 
எனவும் நாம் தெரிந்து கொள்ளலாம் . 

இதேபோல் 1 + cot2 0 = cosec2 0 ; 
cot2 8 cosec2 8 

1 ; cosec ? ) 

cot2 0 = 
எனவும் நிரூபிக்கலாம் . 


. 


180 


எடுத்துக்காட்டு 1 


1 + cos 

= cosec 0 + cot ) என நிரூபி . 


cos o 


தீர்வு 


1 


1 + cos 8 

- cos 


1 + cos 8 

cOS 


1 + cos 
1 + cos 8 


1 + cos 
1- cos2 0 


= 


1 + cos , 8 

sin 8 


1 

cos A 

+ 
sin 8 sin a 


= cosec 8 + cot 8 


எடுத்துக்காட்டு 2 

tan i + sec 0 = p எனில் tan , sec 0 , sins 
இவற்றை -ன் மூலம் தருக . 


தீர்வு 


sec 0+ tan = p 


.... ( 1 ) 


ஆனால் sec2 8 

tan2 0 = 1 ஆகும் 
அல்லது ( seca + tan a ) ( sec s tan a ) = 1 ஆகும் . 
அல்லது p ( sec 8 

tan 8 ) 

1 

1 
அல்லது sec 8 tan & 

...- ( 2 ) 
P 


| 


( 1 ) + ( 2 ) 


1 
2 sec l = p + 

P 


p2 + 1 


= 


p 


sec 0 = 

p2 + 1 

2p 


(1) -(2 ) 


( 


tan i 


p2-1 

2p 


181 


tan 8 


sine 


sec 8 


1 


sin = 


p2 - 1 
p ? +1 


பயிற்சி 2-4 . 


( 1 ) 


COSA 
1- tan A 


+ 


sin A 
1 - cot A 


- sin A + cos A 

A 


என நிரூபிக்க . 


ப 


( 2 ) பின்வரும் முற்றொருமைகளை நிரூபிக்க : 


( i ) 


- sjn 
1 + sins 


= sec 0 


tan 8 


4Y 


( ii ) 


1. sine 

sin 8 


] 


( tani + sec 6 ) 2 


COS A 


sin A + sin B 
cos A + cos B 


cOS B 
- sin B 


sin A 


என்று 


sin2 A sin2 B 
( 3 ) tan ? A - tan2 0 = 

Cos2 AX cos2 B 
நிரூபிக்க . 

( 4 ) ( 1 + cot A cosec A ) ( 1 + tan A + Sec A ) = 2 
என நிரூபிக்க . 


( 5 ) ( i ) ( sin A + cos A ) ( tan A + cot A ) 

= sec A + cosec , 


( ii ) ( 1 + cot A + tan A ) ( sin A - COS A ) 
sec A cosec A 

என நிரூபிக்க . 
cosec2 A sec2 A 


1 


sin 


= sec 


tan 


= 


1 
( 6 ) 

sec + tan 
என நிரூபிக்க . 


CES 


182 


( 7 ) பின்வருவனவற்றை நிரூபிக்க : 


( 
i 
) 


tan A + sec A 
tan A sec A + 1 


1 + sin A 

cOS A 


tan A 


( ii ) 


sec A 
sec A + tan A 


= 1 - 2 sec A. tan A 


+ 2 tan2 A 
( 8 ) ( sin x + cosec x ) 2 + ( cos x + secr ) 2 

= 7 + tan2 x + cot2 x 
என நிரூபிக்க . 
( 9 ) x = a cos + b sins 

y = asin - b cosp 

என்ற சமன்பாடுகளிலிருந்து ஐ நீக்குக . 
( 10 ) tan A + sin A = m ; 
+ 

tan A sin A = 1 எனில் 
m2 n ? = Imn என நிரூபிக்க . 


3. திரிகோணமிதி சார்புகளின் 

வரைபடங்கள் 


நாம் 


3-1 . ஓர் எண்ணின் திரிகோணமிதி சார்பு 

ஒரு கோணத்தின் திரிகோணமிதி சார்புபற்றி 
இதுவரை படித்தோம் . இப்பொழுது ஓர் எண்ணின் ( குறிப்பிட்ட 
கோணமின்றி ) திரிகோணமிதி சார்பை வரையறுக்க முடியுமா 
எனக் காண்போம் . 


P என்பது வரையறுக்கப்பட்ட மெய் எண் . 0 ( 0 , 0 ) என்பது 
அலகு வட்டத்தின் மையம் . A ( 1 , 0 ) என்பது ஒரு புள்ளியாகும் . 
p என்பது மிகை எண் ஆனால் , இடச்சுற்றாகவும் P என்பது ஒரு 
குறை எண் ஆனால் , வலச்சுற்றாகவும் A- யினின்று வட்டப்பரிதியில் 
செல்வோம் . 


AP = \ p ! என இருக்குமாறு p என்ற புள்ளியைக் குறிக்க . 
P- ன் அச்சுத் தூரங்கள் ( x ; y ) என்றால் , பின்வரும் திரிகோணமிதி 
சார்புகளை வரையறுக்கலாம் ( வரையறுக்க முடிந்த இடங்களில் ) . 


sin p = y 
COS P = X 


உ 
. 


tan p = 

X 


V 


X 


cot P 


= 


* (to } 


) 


y 

1 
sec p = 


1 


cosecp = 


படம் 8.1 . 


[ குறிப்பு : 

tan - என்பது வரையறுக்கப்படவில்லை . ஏன் ? ) 


184 


நாம் இப்பொழுது மேலே கண்ட வரையறைக்கும் , முன்னர் 
கண்ட வரையறைக்கும் உள்ள சம்பந்தத்தைக் காண்போம் . 

அலகு வட்டமாதலால் = 1 
ZAOP- ல் உள்ள ரேடியன்களின் எண்ணிக்கை 

வில்லின் நீளம் p . 


* sin ( p என்ற எண் ) = sin ( p ரேடியன்கள் ) 

) 


= sin 


sin (120 p ) , 


8 என்ற 


21 வரை 


எனவே , R ஐ மதிப்பகமாகக் கொண்ட திரிகோணமிதி 
சார்புகள் பொருளுடையவை எனக் காணலாம் . 
3-2 . திரிகோணமிதி சார்புகளின் மாறுபாடுகள் 
வில் 0 - இலிருந்து 

அதிகரித்துக் 
கொண்டே செல்வதால் , திரிகோணமிதி சார்புகளின் மதிப்பு 
களும் மாறுபடுகின்றன . sin , cos , tan சார்புகளில் ஏற்படும் 
மாறுபாடுகள் பற்றி நாம் இப்போது காண்போம் . 

அவகு வட்டம் ஒன்று வரைக . 0 < 0 < ; ச - க்கு 
ஒரு மதிப்பு எடுத்துக் கொள்க . AP = 0 என இருக்குமாறு AP 
என்ற வில்லைப் படத்தில் குறிக்க . p ( x , y ) என்றால் , 

x = cosg , y = sins . 
A ( 1 , 0 ) என்ற புள்ளி வழியாக அவ்வட்டத்திற்கு ஒரு 

தொடுகோடு வரைக . 0 ஐயும் , 
P ஐயும் 

நீட்டுக . 
அது . தொடுகோட்டை T- ல் 
வெட்டட்டும் . வடிவொத்த 
முக்கோணங்களின் மூலமாக , 

MP AT 
tan s = 

OM * 0A 
AT . 


சேர்த்து 


1 


M 


AAL 


-- 


ப கட்டிக் -3 * = 4 


1 


படம் 3-2 . 


185 


AT- யின் நீள மென்பது tan 8 மதிப்பிற்குச் சமம் எனத் தெரி 
கிறது . 

( 6 - ன் டேன்ஜண்ட் எனப் பெயர் பெறக் காரணம் 
இதுவே என அறிக . ) 


இவ்வாறாக y , x , PT இவற்றின் தன்மைகளிலிருந்து 8 மாறு 
படும் பொழுது sin 8 , cos e , tan 8 - இவற்றில் ஏற்படும் மாறுபாடு 
களைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் . 


கால் பகுதி 


II 


IVI 


T 


0 முதல் 


முதல் முதல் 


37 
2 


முதல் 


8 - ன் மாறுபாடு 


2 


T 

வரை 
2 


வரை 


3 . 

வரை 
2 " 


21 வரை 


1 முதல் 
sin -ன் மாறுபாடு [ 0 முதல் 1 முதல் முதல் 

1 வரை 0 வரை 1 வரை 

0 வரை 


cos 8 - ன் மாறுபாடு 


1 முதல் 0 முதல் - 1 முதல் முதல் 
0 வரை 1 வரை 1 வரை 1 வரை 


8 


tan e- ன் மாறுபாடு ( 0 முதல் முதல் 

0 வரை 10 வரை 


0 முதல் 
0 வரை 

0 வரை 


முதல் 


tan 6 - ன் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள +0 என்ற மதிப்பை 


விவரிப்போம் . 


8 


1 ( o < 0 < 7 ) என்பது , ஐ நெருங்க நெருங்க 
மதிப்பு அதிகரித்துக் 

செல்கிறது . 


tan -ன் 


கொண்டே 


அது சரியாக 


E61 


ஆக இருக்கும்பொழுது tan 8 - ன் மதிப்பு 


அளவற்றதாகிறது . இதை tan ; = 0 எனக் குறிக்கிறோம் . 


1 


இரண்டாம் கால்பகுதியில் tan e- ன் மதிப்பு குறை 

எண்ணாக 
இருக்கும் . எனவே -0 என்று குறிப்பிடவும்பட்டுள்ளது . 


186 


( குறிப்பு : 

1. sin , cos என்ற சார்புகள் ஒவ்வொரு 2 - க்குப் பிறகு 
மீண்டும் அதே மதிப்புகளைக் கொண்டவையாக மீளத திரும்பு 
கின்றன . ஆனால் , tan சார்பு ஒவ்வொரு --க்குப் பிறகும் மீளத் 
திரும்பும் . பொதுவாக ஒரு நிலையற்ற சார்பு f என்பது , f ( x + k ) 
= f { x ) ( k > 0 ; எல்லா x- க்கும் ) என அமைந்திருந்தால் அது 
சீர்சுழல் சார்பு எனப்படும் . 


k- ன் மிகக் குறைந்த மிகை மதிப்பு அச் சார்பின் சுழற்சி 
எனப்படும் . எனவே sin , cos , tan என்பன சீர்சுழல் சார்புகளா 
கும் . sin , cos இவற்றின் சுழற்சி 21 ஆகும் . tan- ன் சீர்சுழல் 
17 ஆகவும் அமையும் . 


1 


3 


பா 


31 


6 


2 . y = sin x மற்றும் மற்ற திரிகோணமிதி சார்புகளின் 

21 31 
வரைபடங்கள் வரைய x = 0 , 

6 4 3 221 

4 
5T 

5 4 ர் 57 , 11 , 11 , 21 என்ற மதிப்பு 
6 

4 3 2 3 4 
களுக்கு ஒத்த y- ன் மதிப்பைக் கண்டு , அவற்றை 
என்பதற்கு இசைந்த வரிசைச் சோடிகளாக அமைத்து நமக்குத் 
தேவையான திரிகோணமிதி சார்புகளின் வரைபடங்கள் வரைய 
லாம் . இவற்றை மிகச் சரியான முறையில் வரைய மேலும் சில 
மதிப்புகளை அவற்றின் அட்டவணைகளில் இருந்து தெரிந்து 
கொள்ளலாம் . ) 


* 


. 


3-3 . y = sin y என்பதன் வரைபடம் 

( x , sin x ) என்ற அமைப்பில் தேவையான புள்ளிகளை எடுத்து 
சைன் வளை கோட்டை வரையமுடியும் என்றாலும் ( 0 < x < 27 ) ; 
பின் வரும் முறையிலும் y = sin x- ன் வரைபடத்தை வரைய 
முடியும் . 


c ( 1 , 9 ) என்பதை மையமாகக்கொண்ட ஓர் அலகு வட்டம் 
வரைக 

இதற்கு இசைந்த y- ன் மதிப்பைப் 
31 


T 


எ 


என்க . 


187 


பின்வரும் முறையில் காணலாம் . வட்ட மையம் C- ல் " என்ற 
கோணத்தை அமைக்க . x அச்சில் OA = " என்ற திசையிட்ட 
தூரத்தைக் குறிக்க . " -ன் முடிவுப் பக்கம் வட்டத்துடன் வெட்டும் 
புள்ளி வழியாக ஒரு கிடைக்கோடு வரைக . இது x- அச்சில் 
குறிக்கப்பட்ட A- யிலிருந்து வரையப்பட்ட செங்குத்துக்கோட்டை 
வெட்டும் வரை வரையப்பட வேண்டும் . இப் புள்ளியின் y அச்சு 
தூரமே sin 1/3 ஆகும் . வரை படம் வரையத் தேவைப்படும் நீளத் 
திற்கேற்ப 8 - ன் பல மதிப்புகளுக்கு வரையப்படவேண்டும் . இவ் 
வாறாகக் கிடைத்த y = sin x என்பதன் வரைபடம் கீழே படத்தில் 
தரப்பட்டுள்ளது . 

( 05 xS 2 ) 


1 


. 


V 


* 


0 


A 


T 


2 


. 


1 


- 


படம் 3.3 . 


இவ் வரைபடம் : அச்சை x = 0 , x = r , x = 25 என்ற புள்ளி 
களில் வெட்டுகிறது . மேலும் , x = " என்ற இடத்தில் உச்ச 


31 


மதிப்பையும் , x = - என்ற இடத்தில் குறைந்த மதிப்பையும் பெறு 

2 
இவ் வரைபடம் 27 சுழற்சியுள்ள வரைபடமாகும் . இதை 
x அச்சின் இருபுறங்களிலும் நமக்குத் தேவைப்படும் அளவிற்கு 
நீட்டிக்கொண்டே செல்லலாம் 


கிறது . 


. 


1.88 


1 ) 


3-4 . y = cos x என்பதன் வரைபடம் 
y = cos X AT GOT L60 $ y = sin என எழுதலாம் . எனவே 

2 
cosine- ன் வரைபடம் sine- ன் வரைபடத்தைப் போலவே அமைந் 
திருக்கும் . ஆனால் , இது sine- ன் வரைபடத்திற்கு இடப்புறமாக 

என்ற அளவிற்குத் தள்ளப்படுகிறது . 


cosine- ன் வரைபடம் x அச்சை x 


+ 


0 , x + 

2 


= 


EN. 


x + 

2 


= 21 என்ற இடங்களில் வெட்டுகிறது . ( ஏனெனில் 
sine- ன் வரைபடம் : - அச்சை 0 , 1 , 27 என்ற இடங்களில் வெட்டு 
கிறது . ) அதாவது x = 

37 

டங் 
2 

2 2 


37 என்ற 


களில் x அச்சை cosine வளைவு வெட்டுகிறது . * + 

2 2 
அல்லது x = 0 என்ற இடத்தில் இது உச்ச மதிப்பையும் , 

За 

2 அல்லது x = 1 என்ற இடத்தில் இது குறைந்த 
2 
மதிப்பையும் பெறுகிறது . 


T 


, 


* 


31 


படம் 3-4 . 


. 


இவ் வரைபடத்தை X- அச்சின் இருபுறங்களிலும் 21 என்ற 
, சீர்சுழலுக்கேற்ப நீட்டிக்கொண்டே செல்லலாம் . 


! 


( குறிப்பு : 

ஒரு சுழற்சி என்பது ஒரு முழு வளைவும் , திரும்ப வர ஆகும் 
குறைந்தபட்ச கோட்டுத்துண்டின் நீளமும் ஆகும் . ) 


189 


AC- ன் இயக்கத்தில் காலத்தின் சார்பாக வரைந்தால் ஒரு 
செகண்டிற்கு 60 சுழற்சிகளைக்கொண்ட ஒரு சைன் வளைவு 
கிடைக்கும் . இதுபோலவே அதிரும் கம்பிகளின் அதிர்வுகளும் 
sine வளைவில் குறிக்கப்படலாம் . sine , cosine வளைவுகள் 
கணிதத்தில் மிக அதிகமாகப் பயன்படுகின்றன . 


3-5 y = tan x என்பதன் வரைபடம் 

பின்வரும் அட்டவணையைப் பயன்படுத்தி tan சார்பாக வரை 
படத்தை வரையலாம் . 


21 


1 


51 


5 


T 


x 


0 


10 


3 


2 


3 ) 


6 


= tan8 


0 


0.6 


0.7 


-1.7 


-0.6 . 


31 


111 


- 


77 
6 


4 


5 


5 
2 


2 . 


3 


2 | 


2 


0 


0.6 


1.7 


-- 


--- 


-1.7 


-0.6 


O 


Ty 


| 


21 


AN 


N 


1 


1 


1 


படம் 3-5 . 


190 


படம் 3 - 4 - ல் புள்ளிக்கோடு தொடர் வரை என வழங் 
கப்படும் . இக் கோடுகளை வரை படம் நெருங்கிய போதிலும் , 
அவற்றை அடைவதில்லை . மேலும் , X- ன் எம்மதிப்பிற்கு இச் 
சார்பு வரையறுக்கப்படவில்லையோ 

அம் மதிப்புகளிலேயே 
த் தொடர் வரைகோடு அமைகிறது . 
எடுத்துக்காட்டு 


5 . 


31 
2 2 


கல 


பயிற்சி 3-1 . 
( 1 ) y = cos x என்பதன் வரை படத்தை அலகு வட்டத்தைப் 
பயன்படுத்தி வரைக . ( இதுவும் sine வளைவை அமைப்பது 
போன்றதே . ) 


( 2 ) 0 s x < " என இருக்கும் பொழுது sine வளைவை 
அமை . இதிலிருந்து y = sin x , 

x = 

y = cos x என்பதன் வரை 
படங்களை வரைவது எவ்வாறு என்று விளக்குக . 


( 3 ) பின்வரும் வளைகோடுகளை வரைக : 


X 


(i) y = sin 


2 


( ii ) y = cos 2x 
( iii ) y = sin x + cos x 


4. திரிகோணமிதி சார்புகளின் 

இயற்கணிதம் 
4-1 . கொசைன் சேர்ப்புச் சூத்திரம் 

A , B என்ற கொடுக்கப்பட்ட இரு கோணங்களுக்குப் பின்வரும் 
சூத்திரங்கள் மெய் ஆகும் : 


1 


cos ( A + B ) 


= cos A cos B- sin Asin B 


cos ( A - B ) = cos A cos B + sin A sin B 


( 2 ) 


MY 


CCOS A , sin A ) Po 


A - B 


P₂ (cosa , sunB ) 


1. 


> x 


( 1,0 ) 


- 


படம் 4-1 . 


நிருபணம் 


A , B என்பது ஓர் அலகு வட்டத்தில் கொடுக்கப்பட்ட இரு 
கோணங்கள் ஆகும் . அவை அடிப்படைக் கோணங்கள் ஆகும் . 


P , ( cos A , sin A ) என்பது கோணம் A- ன் முடிவுப் 
பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு புள்ளியாகும் . P , ( cos B , sin B ) 


- 


192 


என்பது கோணம் B- ன் முடிவுப்பக்கத்தில் அமைந்துள்ள 
ஒரு 
புள்ளியாகும் . 


1 


( x1 , y1 ) , ( x2, y2 ) என்ற புள்ளிகளுக்கிடையே உள்ள தூரத் 
தைக் கணக்கிடும் சூத்திரம் V ( x - x2 ) 2 + ( y1 - y2 ) 2 என்பதை 
நினைவு கூர்க . 


R.( ANS) , 

in 


PP22 = ( cos B - cos A ) 2 
+ ( sin B - sinA ) 2 

A 
= cos2B + cos2A - 2 cos B cos A 
+ sin2B + sin2A -2 sin Bsim A 
= 2-2 cos Bcos A 

- 2 sin B sin A ... ( 1 ) 


x 
Pa (10) 


படம் 4-2 . 

P2 ( 1 , 0 ) என்று உள்ளவாறு 

வட்டத்தை இடச்சுற்றாகச் சுற்றிய 
கோணம்- B ஆதலால் , P.- ன் புதிய இடம் ( A - B ) கோணத்தின் 
முடிவுப் பக்கத்தில் 
பக்கத்தில் அமையும் . 

அச்சுத் 
[ cos { A - B ) , sin ( A - B ) ] ஆகும் . 


அதன் 


தூரங்கள் 


1 


P1 , P2- ன் புதிய இடங்களின் அச்சுத் தூரங்கள் முறையே 
( 1 , 0 ) , [ cos ( A - B ) , sin ( A - B ) ] ஆதலால் 


1 


PAP22 


= [ 1 - cos ( 4 - B ) ] + [ 0 - sin ( A- B ) ] 2 


= 1 + cos2 ( A - B ) - 2 cos ( A - B ) + sin2 ( A - B ) 


= 2-2 cos ( A - B ) 


... ( 2 ) 


VP, P , இவற்றிற்கிடையிலுள்ள தூரம் சுழற்சியினால் மாறு -- 
படுவதிலலை . 


( 1 ) , ( 2 ) ஆகியவற்றினின்று 


2-2 . cos ( A - B ) = 2 - 2 cos B cos A - 2 sin - Bsin A 


cos ( A - B ) = cos A cos B + sin Asin B என்எறு 
பெறுகிறோம் . 


193 


. 


A , B- ன் எல்லா மதிப்புகளுக்கும் இது பொருந்தும் . 
B- க்குப் பதிலாக - B ஐ எடுத்துக் கொள்ள 
cos ( A + B ) = cos [ A - ( - B ]] 

= cos A cos ( - B ) + sin Asin ( - B ) 

= cos A cos B- sin Asin B 
cos ( A + B ) = cosA cos B - sin Asin B 


கிளைத் தேற்றம் 
cos ( A + B ) cos ( A - B ) = [ cos A cos B - sin Asin B ] x 

[ cos A cos B + sin Asin B ] 
= cos2 A cos2 B sin ? A sin2B 


= cos2A ( 1 - sin2 B ) ( 1 - cos2 A ) sines 
= cos2A - Cos2A sin2 B - sin2 B 

+ cos2 Asin2 B 
cos2A 

sin ? . 
cos ( A + B ) cos ( A - B ) = 60S2 A sin2 p . 


4-2 . 


cos 


( 5- ) 


= sin . ; sin 


- - ) 


= cos எனக் 


காண்பித்தல் . 
( 1 ) cos ( A - B ) = cos A GOSB + sin Asin s . 

COS 
c ces COS S + sin sins 

insi 
= 06os 8 + 1. sin s 


cos ( - ) 

) = sin 0 ஆகும் . 


( 2 ) 1 ஐப் பயன்படுத்தி 


அல்லது cos I = sin 


cos [z - ( - + ) ] = sin ( Z - + ) 

sin - 

( 5 - 4 ) என நிருபிக்கலாம் 
sin (z - ) 


. 


MA 


-- 


= cos ஆகும் . 


+ 2 க 7 


194 


( குறிப்பு : 


sin 30 = cos 60 


cos 45 - 


sin 45 


tan 60 = cot 30 ] 


" 
. 


4-3 . சைனின் சேர்ப்புச் சூத்திரம் 

கொசைனின் சேர்ப்புச் சூத்திரத்தைப் பயன்படுத்தி 
sin ( A + B ) , sin ( A - B ) ஆகியவற்றின் மதிப்புகளைக் காணலாம் . 


cos ( A - B ) = cos A cos B + sin Asin B 
மேலும் , cos 
DS த 
= sin 0 ; sin 8 

2 
என்ற சூத்திரங்களை நினைவுகூர்க . 


= cos @ 


( 1 ) sin ( A + B ) 


= cos 


* COS 


[ z - 

- (A + B)| 
cos|(7-4)- B ) 
cos ( 1 - A ) cosB + sin (z - A) sin is 


* 


om sin A cos B + cos A sin B 
... sin ( A + B ) = sin A cos B + cos A sin B. 
( 2 ) sin ( A - B ) = sin [ A + ( - B ] ] 

= sin A cos ( - B ) + cos A sin ( - B ) 

= sin A cos B- cos Asin B 
.. sin ( A B ) sin A cos B - cos Asin B 
கிளைத் தேற்றம் : 
sin ( A + B ) sin ( A - B ) = sin2A cos2B - cosLA sin2B 
= sin ? A ( 1 - sin2B ) - ( 1 - sin2A ) 

sin ?? 
ஃ . sin ( A + B ) sin ( A - B ) = sin ? A - sin ? B . 


/ 


195 


4.4 . டேன்ஜண்ட்டின் சேர்ப்புச் சூத்திரம் . 

sin ( A + B ) 
tan ( A + B ) = 

cos ( A + B ) 
sin A cos B + cos . A sin B 
cos Acos B + sin A sin B 


sin A cOS B cOS A sin B 

-- 
COS A cos B COS A cos B 
COS AcOS B sin A sin B 
COS A COS B COS A cos B 


. 


f 


tan A + tan B 
1 tan A tan B 


tan ( A + B ) = 


tam A + tan B 
1 - tan A tan B 


இதேபோல் tan ( A - B ) = 

tan A tan B 

எனவும் நிரூபிக்கலாம் . 
1 + tan A tan B 


எடுத்துக்காட்டு 1 

cos ( x - y ) = 3 cos ( x + y ) எனில் 


cot x cot y = 2 எனக் காட்டுக . 


தீர்வு 
cos ( x - y ) = 3 cos ( x + y ) 
cos x cos y + sin x sin y 

= 3 ( cos x cos y - sin x siny ) 
2 cos x cos y = 4 sin x sin y 

cot x cot y = 2 . 


2 


| 


எடுத்துக்காட்டு 2 

tan ( d - B ) = , ;; tan l = 1 ; 


A , B என்பன குறுங்கோணங்கள் எனில் + 
என நிரூபிக்க . 


. 


196 


7T 


// 


1/ 


தீர்வு 

tan ( ol - B ) 
tan I tan 8 7 
1 + tan tan s 24 
1 tan 8 

7 
1 + + tan s 

24 
4- 3 tans 7 
அல்லது 

3 + 4 tans 24 
அல்லது 96 - 72 tan s = 21 + 28 tan s 
அல்லது 100 tan s = 75 

tan 8 

tan L + tan B 
tan ( ob . + B ) 

1 tan L tans 
என்பதில் பகுதி 1 - tan d tan s = 1- . = 0 = tan 

m 


த 


. 


+ நீ 


2 


பயிற்சி 4-1 . 
( 1 ) சுருக்குக : 

( i ) cos 3x cos 2x + sin 3x sin 2x , 
( ii ) cos 70 cos 50 sin 70 sin 50 
( iii ) sin 50 cos 30 + cos 50 sin 30 
( iv ) sim 2u sin u cos 2u cosu 
( v ) sin ( 3x + y ) – sin ( 3x - y ) 
( vi ) cos ( x + y ) + cos ( x - y ) 

tan ( a + 8 ) 
( vii ) 

1+ tan ( & + 8) tan a 


tan a 


( 2 ) பின் வரும் சூத்திரங்களைச் சரிபார்க்க 


( i ) sin 


(த ) 


+ 


cos @ 


197 - 


cos @ 


( ii ) cos ( 1-0 ) 
( iii ) cos ( 21-8 ) 
( iv ) sin ( r + 6 ) 


= cos8 


sin 0 


E3S 


) 


= cot a 


( v ) tan 
22 

sin ( A + B ) 
( 3 ) ( i ) tan A + tan B 

B = 

cOS A cos B 
( ii ) cos ( 60 ° + A ) cos ( 30 ° - A ) 

- sin ( 60 ° + A ) sin ( 30 ° - A ) = 0 
sin ( A- B ) 

sin ( B - C ) sin ( C - A ) 
+ 

0 
COS Acos B cos B cos C cos CcOS A 


( iv ) 2 cos ( + 


( 4 + 4) 


= cos - since 


என்பனவற்றை நிரூபிக்க . 
( 4 ) பின் வருவனவற்றை நிரூபிக்க : 

( i ) sin A + sin { 120 + A ) + sin ( 240 + A ) = 0 
( ii ) cos A + cos ( 240 + A ) + cos ( 240 - A ) = 0 

( iii ) cos A + cos ( 120 + A ) + cos ( 120 - A ) = 0 
( 5 ) tan 15 ° -ன் மதிப்பைக் காண்க . 
1 

13 
( 6 ) cos A = 

cos B == 

எனில் A - B = 
7 

14 
என நிரூபிக்க . 

8 

5 
( 7 ) SinA = 

எனில் sin ( A + B ) 
17 13 

221 
என நிரூபிக்க . 


+10 


1 


( 8 ) sin A = 


i 


sin B = 


- 


எனில் A + B 


M10 


M5 


என நிரூபிக்க, 


எனில் A + B = 45 


5 
( 9 ) tan A = tan B 

6 
என நிரூபிக்க . 

( A , B - குறுங்கோணங்கள் . ) 


198 


16 


; cos B = 


12 
13 


எனில் , tari ( A - B ) = 


13 


3 
( 10 ) sin A = 

5 
என நிரூபிக்க . 


( 11 ) 


tan A = 


18 
17 


1 
tan B = 

எனில் , 
35 


A- B = 45 


i 


என நிரூபிக்க . 


காணக . 


மேலும் 


( 12 ) tan 75 ° யின் 

மதிப்பைக 
tan 75 ° + cot 75 ° = 4 என நிருபிக்க . 


( 13 ) A + B 

A + B = 45 ° எனில் , 
* ( i ) ( 1 + tan A ) ( 1 + tan B ) 2 
( ii ) 1 ( cot A 1 ) ( cot B - 1 ) = 2 

( ii ) tan 221 ° = 2-1 என நிரூபிக்க . 
( 14 ) tan A + tan B = a ; 

cot A + cot B = 6 எனில் , 
1 1 
{ cot A + B ) 

என நிரூபிக்க . 
b 


4 


( 15 ) tan ( 45 ° + A ) tan ( 45 ° A ) = 1 என நிரூபிகக . 

cot A cot B + 1 
( 16 ) cot ( A - B) 

என நிரூபிக்க . 
cot B 

cot A 


2 tan A- tan A tan Btan C 
( 17 ) tan ( A + B + C ) = 

1 - 2 tan A tanB 
என நிரூபிக்க . 

tan ( A + B ) sin2 A- sin2 B 
( 18 ) 

என நிரூபிக்க . 
cot ( A - B ) cos2 A- sin2 B 


4-5 . ஒத்த கோணங்களின் சுருக்கு. சூத்திரங்கள் 


sin 0 


( 1 ) sin ( - ) 
( 2 ) cos ( -8) 


= cos o 


( 3 ) sin 


sin ( த 


NA 


ஏ ) 


cos R 


199 


( 4 ) cos 


(5 - ) 


s sin a 


* 


என நாம் முன்னரே அறிந்துள்ளோம் . sin ( A + B ) ; cos ( A + B ) 
என்பவற்றின் சூத்திரங்களைப் பயன்படுத்தி k = + 1 என்ற 
கோணத்தின் சைன் , கொசைன் அளவுகளைக் காணலாம் . ( kEZ ) 
சைன் , கொசைன் இவற்றின் சார்புகளிலிருந்து மற்ற நான்கு 
திரிகோண மிதி சார்புகளை நிர்ணயிக்கலாம் . கீழே சூத்திரங்களின் 
பட்டியல் தரப்பட்டுள்ளது . (மாணவர்கள் இவற்றைச் சரிபார்க்க . ) 


( i ) 


--என் திரிகோணமிதி சார்புகள் : 


sin ( -8 ) = 


sin 0 


cos ( - 6 ) 

= cos0 
tan ( - 6 ) 

tan 8 
cot ( -9 ) coto 
sec ( - ) 

= sec 8 
cosec { -1 ) cosec @ 


( ii ) ( த 


6 ) திரிகோணமிதி சார்புகள் : 


sin 


- ) 


= cos o 


2 


COS 


2 


8 


) = sin 


a 


र 


tan 


2 


= cot D 


cot 


( 
( 6 ) 
( 5-7 ) 
( - ) 
sec 

( 6 ) 


= tana 


T 


sec 


= cosec @ 


2 


cose 


= seca 


2 


200 


(i) " + 6 - ன் திரிகோணமிதி சார்புகள் : 

( த 
cos ( + 6 ) 


sin 


+ 8 


= cosa 


பு 


sin 8 


- 


tan 


cot 6 


cot 


tan 8 


sec 


( + ) 
(5 + ) 

+ ) = 


cosece 


cosec 


-- 


seca 


2 


( iv ) 1-6 - ன் திரிகோணமிதி சார்புகள் : 


= sin @ 


· cos 


sin ( r - 6 ) 
cos ( r - 1 ) 
tan ( r - ) 

- tans 
cot ( r - 6 ) 

cot 8 
sec ( r - 6 ) 
cosec ( r - 6 ) 

= cosec 8 


= 


sec 8 


( v ) * + 6 - ன் திரிகோணமிதி 


சார்புகள் : 


sin ( +0 ) = 

sin e 
cos ( a + ) 

cOS 
tan ( r + 6 ) 

= tana 
cot ( r + 8 ) = cot 8 
sec ( r + 8 ) . 

sec 8 
cosec ( r + 6 ) cosech 


201 


31 

- 8 - ன் திரிகோணமிதி சார்புகள் : 
2 


( vi ) 3 

sin (2" - ) - 


cos e 


COS 


31 
2 


sin 0 


tan (( 


= cot a 


2 


cot 


= tan 8 


cosec a 


sec ( ;-) 

( த - ) 


cosec 


sec o 


( vii ) 


31 
2 

+ 6 - ன் திரிகோணமிதி சார்புகள் : 


sin 


cOS 


cos 


31 
2 


( " + ) 

+ ) = sin a 
tan (2; + ) 
cot ( 2 + 4 ) | 


-- coto 


tana 


Sec 


+ 8 


= cosec 8 


cosec 


( + ) 


sec 6 


( viii ) 2n + (nE Z ) என்ற கோணத்தின் திரிகோண 
மிதி சார்புகள் ஒவ்வொன்றும் + 8 என்ற 

என்ற கோணத்தின் 
சம்பந்தப்பட்ட திரிகோணமிதி சார்புகளுக்குச் சமமாகும் . 
( ஏனெனக் கூறுக . ) 


202 


( குறிப்பு : 


மேலே கண்ட எல்லாச் சூத்திரங்களையும் 

மனனம் 
சய்யவோ , ஒத்த கோணங்களின் அடிப்படைக் கோணங்களை 
அமைக்கவோ , அவற்றை வரையவோ வேண்டிய அவசியமில்லை . 
கீழ்க்கண்ட முறையைப் பயன்படுத்தினால் போதுமானது . 


( 1 ) k : + 0 என்ற கோணத்தின் ( k e Z ) ஒத்தகோணத் 
தின் திரிகோணமிதி சார்பு 

சார்பு கொடுக்கப்பட்டுள்ளது . அக் 
கோணத்தின் அளவினைக் 

அளவினைக் கொண்டு அதன் முடிவுப் பக்கம் 
எந்தக் காற்பகுதியில் அமைந்துள்ளது என்பதை நாம் அறிந்து 
கொள்ளலாம் . 


( 2 ) கொடுக்கப்பட்ட திரிகோணமிதி சார்பின் குறியினைக் 
கணித்துக் கொள்க . 


கோண 


( 3 ) திரிகோணமிதி சார்பின் குறியினைக் குறித்துக் 
கொண்டபின் கொடுத்துள்ள 

அளவினை , k என்பது 
ஒற்றைப்படை எண்ணா 
எண்ணா அல்லது இரட்டைப்படை 

எண்ணா 
என்பதைக் கொண்டு நிர்ணயித்துக் கொள்ளலாம் . 


k என்பது இரட்டைப்படை எண்ணானால் ஒத்த கோணங் 
களின் திரிகோணமிதி சார்புகள் 8 என்ற சார்பிற்குச் சமமானது 
ஆகும் . 


k ஒற்றைப் படை எண்ணானால் , ஒத்த கோணங்களின் 
திரிகோணமிதி சார்புகள் 6 - ன் கோசார்புகள் ஆகும் ( சைனும் 
கொசைனும் கோசார்புகள் ; டேன்ஜண்ட்டும் கோடேன் 

கோசார்புகள் : சீகண்டும் காசீ கண்டும் 
கோசார்புகள் ) . 


ஜண்ட்டும் 


எடுத்துக்காட்டு 

sin ( 540 ° + 6 ) என்பதை -ன் சார்பாகக் கூறுக : 
தீர்வு - 
UR ) ( 1 ) : 540 ? + 8 என்பது மூன்றாம் கால்பகுதியில் அமைந் 
துள்ளது . 


1 


203 


( 2 ) மூன்றாவது கால் பகுதியில் சைனின் மதிப்பு குறை 
எண்ணாகும் . 


( 3 ) 540° +8 = 6 ( 90 " ) +0 . k ( = 6 ) என்பது இரட்டைப் 
படை எண்ணாகும் .. 


எடுத்துக்காட்டு 


cos 300 ° என்பதன் மதிப்பைக் காண்க . 


( 1 ) 300 ° -ன் முடிவுப்பக்கம் 4 ஆவது கால்பகுதியில் 
அமைந்துள்ளது . ( 2 ) நான்காவது கால்பகுதியில் காசைன் 
குறை எண்ணாகும் . ( 3 ) 300 ° = 3. 90 ° + 30 ° . k = 3 ஒற்றைப் 
படை எண்ணாகும் . 


. 


cos 300 = cos (3.90 ° + 30 ° ) = + sin 30 ° = ) . 


1 


எடுத்துக்காட்டு 

sin 600 . cos 330 + cos 120 ° sin 150 
மதிப்பைக் காண்க . 


இதன் 


தீர்வு 


sin 600 = sin 24 ° 





ம 


3 


= sin ( 189 * + 68 ° ) 


sin 60 ° 


3 


cos 330 


= cos ( 360 ° - 30 ° ) = cos 30 ° = 


2 
. 


வ 


cos 120 ° = cos ( 90 ° + 3 @ ° ) 


sin 30 % 


- 


1 


sin 150 = sin 

sin ( 180 ° --30 ) = sin 80 ° = 
sin 600.cos 330 • + cos 120 sin 150 


= ( -2 ) ( 2 ) + ( -2 ) ( 1 ) 


1/ 


= 


--- 


204 


பயிற்சி 4-2 . 


1 . கீழ்க்கண்டவற்றை 45 - க்குக் குறைந்த கோணங்களின் 
திரிகோணமிதி சார்புகளாகக் கூறுக . 


( i ) sin 2050 ° 
( ii ) tan ( - 500 ) 
( iii ) cosec 750 ° 
( iv ) cos 923 


. 


2. சுருக்குக 


COS 


A cos ( r - A ) tan ( a + A ) 


( i ) 


-A ) cos (r -A) 
3 4 ( 


Nalna 


sin 


+ Asin ( r - A ) tan ( r - A ) 


(ii) 


cos ( 90 ° + 0 ) sec ( _ ) tan ( 180 ° - 6 ) 
sec ( 360 ° - 0 ) sin ( 180 ° +0 ) cot ( 90 ° - 0 ) 


sin 300 ° tan 330 ° Sec ( - 420 ) 
cot 135 ° cos 210 ° cosec 315 ° 


4.6 . கோணங்களின் மடங்குகள் 

( i ) sin 2A = sin ( A + A ) 
) 

= sin A cos A + cos A sin A 
ஃ sin 2A = 2 sin A cos A. 


COS A 
மேலும் sin 2A = 2 sin A cos A 

COS A 


2 tan A cos2 A 


= 2 tan A 


1 
sec2 AI 





sin 2A = 


2 tan A 
1 + tan ? A 


205 


| 


( ii } cos 2A = cos ( A + A ) 

= COS A COS A sin A sin A 
ஃ . cox 2A = cos2 A siga A 
மேலும் cos 2A = cos2 A - ( 1 - cos2A ) 
cos 2A = 2 cos2A - 1 

= 2 ( 1 - sin ? A ) - 1 
cos 2A = 1-2 Sin2A 

cos2A - sinA 1 - tan2A 
மேலும் cos 2A = 

Cos2A + sin2A 1+ tan2A 
எனவும் பெறலாம் . 


கிளைத் தேற்றங்கள் 


( 1 ) sin2A = 


1- cos 2A 

2 


( 2 ) cos2A = 


1+ cos 2A 

2 


( 3 ) tan2A = 


cos 2A 
1+ cos 2A 


( iii ) tan 2A = tan ( A + A ) 

tan A + tan A 
1- tan Atan B 


= 


ஃ . tan 2A = 


2 tan A 
1 tan ? A 


| 


எடுத்துக்காட்டு 


Sec 8A- 1 
Sec 4A - 1 


tan 8A 
tan 2A 


எனக் காட்டுக . 


தீர்வு 


t 


sec 8A - 1 
Sec 4A - 1 


1 
Cos 8A 

1 
cos 4A 


1 


206 


I - COS 80 


COS 4 A 
--COS 4 A 


cOS 8 A 


1 


2 sin2 4 A 
cOS XA 


cOS 4 A 
2 sin2 2 A 


- 


sin 8A 
COS 8 A 


2 sin 2A . COS 2 A 

2 sin2 2 A 


sin 8A 
cOS 8 A 


COS 2 A 
sin 2A 


. 


tan 8 A 
tan 2A 


எடுத்துக்காட்டு 


! 


tan2.45 ° + 

2 


( 45° 


a எனில் ,, 


8 


a - 6 


sin 0 = 

என நிரூபிக்க .. 
a + b 


தீர்வு 


a 


45 ° + 


0 


= tana o 


2 


b 


A 


11 


sin2 @ 
cos2 @ 


b 


( 81-51 .) 


à- b 
+ b 


sina 8 cos2 8 
sin2 0 + cos28 


- [ cos20 


sin2 8 ] 


1 


11 


[ cos 28 ] 


CO3 21 45 ° 


$ 


2 ( 45 ° 


45 ° + 


2 


12 


cos ( 90 ° + o ) 
= sin 


207 


4-7 . கோணங்களின் மும்மடங்குகள் 


( i ) sin 3 A 


= sin ( 2 A + A ) 


= sin 2 A COSA + cos 2 A sin A 


2 sin ? A ) sin A 


= 2 sin A cOS A COS A + ( 1 

= 2 sin A ( i - sin ? A ) + sin A 
sin 3 A = 3 sin A - 4 sin3 A 


2 sin3 A 


.. 


cos 3 A = cos ( 2 A + A ) 


= cos 2 A COS A - sin 2 A sin A. 

( 2 cos 2 A – 1 ) cos A - 2 sin A cOS A sin A 

2 cos 3A COS A - 2 ( 1 cos ? A ) COS A 
cos 3 A = 4 cos 3 A 

3 cos A 


( iii ) tan 3 A = tan ( 2 A + A ) 


tan 2A + tan A 
1 - tan 2 A tan A 


2 tan A 

+ tan A 
1tan2 A 

2 tan A 
1 

tan A 
1 - tan2 A 


E 


tan 3 A 


3 tan A- tan3 A 

1-3 ta n2 A 


டுத்துக்காட்டு 

4 sin A sin (60 ° - A ) sin ( 60 ° + A ) 
என நிரூபிகக . 


= 


sin 3 A 


தீர்வு4 
4 sin A sin ( 60 ° - A ) sin ( 60 ° + A 

= 4 sin A ( sina 60 ° 


sin ? A ) 


208 


= 4 sin A 

sin ? A ] 
= 3 sin A- 4 sin3 A 


= sin 3 A 


4-8 . 18 , 36 - ன் திரிகோணமிதி விகிதங்கள் 

( i ) 6 = .18 ° என்றால் 


5 = 90 % 


20 = 90 ° - 30 
sin 20 = sin ( 90 - 30 ) = cos 38 
( அ - து . ) 2 sing cos 4 cos3 0 -- 3 cos 8 
2 sin a = 4 cos2 8-3 

= 4 ( 1- sin2 8 ) -3 
( அ - து . ) 4 sin ? + 2 sins - 1 = 0 


1 


sin 0 = 


2+ 4 + 4.4 

2.4 


II 


-2+ 215 

2.4 


fl 


1 + N5 
4 


எண்கை 


8 = 18 எனவே , sin 6 - ன் மதிப்பு ஒரு குறை 
இருக்க முடியாது . 


sin 0 = 


1+ /5 


4 


5- 1 
sin 18 ° = 

4 
( i ) cos 28 = 1 - 2 sin2 0 
cos 36 = 1 - 2 sin2 18 

5 
== 1 - 2 


. 


209 


| 


2 ( 5 + 1 - 2 / 5 ) 

16 
16 - 12 + 4 5 

16 
4 ( 1 + 15 ) 

16 

155 + 1 
CoS 36 ° = 

4 


4-9 . பின்னக் கோணங்கள் 

sin 20 = 2 sin a cos 8 


A 

என்க . 
2 


.. sin A = 2 sin 


= 


COS 


... ( 1 ) 


2 


- 
솔 


இதுபோலவே cos A = cos ? 


sin ? 


21 


... ( 2 ) 


2 


1-2 sin2 


... ( 3 ) 


2 


A A 


2 


= 2 cos2 


1 என்றும் , 


... ( 4 ) 


tan A - 


A 
2 tan 

2 

என்றும் பெறலாம் . 
1- tan2 

2 


.. ( 5 ) 


மேலும் , 


sin A = 


....(6) 


A 
2 tan 
2 

என்றும் , 

A 
1 + tan ? 

2 

A 
tan2 
2 

என்றும் காணலாம் . ( 7 ) 

A 
1 + tana 


COS A = 


( 3 ) , ( 4 ) இவற்றிலிருந்து 

1 = cos A 
sin2 
2 

2 


.... ( 8 ) 


210 


A 
cosa 

2 


1 + cos A 

2 


... ( 9 ) 


= 


1 COS A 
1 + cos A 


... ( 10 ) 


A 
tan2 

2 
என்று பெறலாம் . 


{ 10 )-லிருந்து 

AA 
tan2 

2 


1 - cos A 
1 + cos A 


1 


= 


1 

COSA 
1 + cos A 


COSA 
COS A 


1 


// 


( 1 

T 


cos A ) 2 
cos2A 


COS A12 


// 


sin A 


1 


COSA 


A 
tan 

2 


. ( 11 ) 


= 


sin A 


மேலும் , 


A 
tan 

2 


sin A 
1 + cos A 


... ( 12 ) 


என்றும் காணலாம் . 


பயிற்சி 4-3 . 


கீழ்க்கண்டவற்றின் மதிப்பைக் காண்க : 


( 1 ) ( i ) 2 sin 15 ° cos 15 ° 
( ii ) 1 

1- 2 sin2 22.5 
( iii ) 2 cos2 15 - 1 
( iv ) cos2 22 - 5 - sin2 2205 


2 tan 15 
1- tan ? 15 / 


. 


( v ) 


211 


2 tan 

2 


( vi ) 


1 + tan 

2 


✓ 


cos 300 ° 


( vii ) 


2 


( viii ) 4 cos3 15 ° 

4 cos3 15 - 3 cos 15 ° 


( ix ) 3 sin 100 


4 sin3 10 


( 2 ) கீழ்க்கண்டவற்றை நிரூபிக்க : 


( i ) cos 22 ° 5 = 


2 + 02 

2 


12 + 13 


( ii ) sin 75 


2 


( 3 ) பின் வருவனவற்றை ஒற்றை உறுப்பாகச் சுருக்குகள் 


( i ) 1 - 2 sin2 


( * ) 
(4 , ) 


( ii ) 2 sin 


COS 


B 
2 


( iii ) 


cos 38 
+ cos 3 a 


( iv ) 


sin 8y 
1 - cos 8y 


( 4 ) sin a 

d = $ icos de > OTGOT( 93 60 , sin 2 a , cos 20 , 
2 sin 3 இவற்றைக் காண்க 


( 5 ) tana = 

என்றால் sin 28 , cos 26 , tan 20 
இவற்றைக் காண்க . ( 6- இரண்டாம் கால்பகுதியில் அமைக் 
துள்ளது எனக் கொள்க . ) 


212 


( 6 ) << x < r ; cos x = , - என்றால் , cos 23 , 
cos 

இவற்றின் மதிப்பைக் கண்டுபிடி . 


X 


கல 


2 


( 7 ) கீழ்க்கண்டவற்றை நிரூபிக்க : 


(1 ) - 


= tanA 


( ii ) 


3 


sin A + sin 2 A 
1 + cos A + cos 2A 
sin 2 A 

= cot A 
1- cos 2 A 
1 cos 2A + sin 2A 

tan A 
1- cos 2A + sin 2A 
cot A cot 2A = cosec 2A 
tan A to cot A = 2 cosec 2 A 


( iii ) 


( iv ) 
( v ) 


( 8 ) sin i + cos 6 = 1 என்றால் , sin 20- ன் மதிப்பைக் 
காண்க . 


( 9 ) cos 20 ° cos 40 ° cos 80 ° = என்று காட்டுக . 


- 


( 10 ) கீழ்க்கண்டவற்றை நிரூபிக்க : 

1 + sin 2A 
( i ) tan ? ( 45 + A ) = 

1 - sin 2A 
( ii ) sin ( 45 ° + A ) sin ( 45 ° - A ) = cos 2A 


1 


( 11 ) 


1 
sin 10 


3 

= 4 என்று காட்டுக . 
cos 10 ° 


( 12 ) cos2A + cos2 ( 120 ° + A ) + cos2 ( 120 ° - A ) = } 
என்று நிறுவுக . 


( 13 ) tan a = t எனில் பின்வருவனவற்றை நிறுவுக : 

2t 

1 

- 12 
( i ) sin 2a = 

cos 2a = 

1 + 12 

4t 
( ii ) sin 2a + tan 2 a 

{ 1 -12) 


+ 121 


213 


1 


cos B 

எனில் , tan 2A = tan B என 
sin B 


( 14 ) tan A = 
நிரூபிக்க . 


( 15 ) 2 tan d = 3 tan B என்றால் , 


sin 23 
tan ( 4 - 8 ) = 

5- cos 29 


என்று காட்டுக . 


( 16 ) tan 8 = + ; tan = } எனில் 

cos 20 = sin 4 என நிருபிக்க .. 


( 17 ) tan A = fi tan B 


= 


எனில் 


T 


2 A + B = 


எனக் காட்டுக . 
4 


( 18 ) tan 


tan ( 

( 4 + ; ) 


+ sini 

sin 


எனக் காட்டுக . 


( 19 ) 4 ( cos3 20 ° + cos340 ) = 3 ( cos 20 ° + cos 40 ° ) 
எனக் காட்டுக . 


( 20 ) 


sin 3 A 
sin A 


cos 3 A 
COS A 


2 எனக் காட்டுக . 


( 21 ) 


I cos = 3 ( 1+ 

= 


( + ) எனில் , 


cos 2 8 = 1 (x + } ); 


; cos 3 = } | t3 + 


= 1 ( cs + + ) 


1 


sins என நிருபித்து sin 15 ன் 


sin 38 
( 22 ) 

1 +2 cos 28 
மதிப்பைக் காண்க . 


( 23 ) tan 821 ° = 


3+ 5 

என நிரூபிக்க . 
2 + 1 


(( 24 ) 4 sin A sin ( 60 ° - A ) sin ( 60 ° + A ) = sin 3 A 
என நிரூபிக்க . 


214 


25. பின் வருவனவற்றை நிரூபிக்க : 


( i , sin2 18 ° + cos2 36 ° -- 
( ii ) 4 sin 18 ° .cos 36 ° 1 


4-10 . திரிகோணமிதி சார்புகளின் சேர்ப்புகளும் மடங்கு 

களும் 


திரிகோணமிதி 

சார்புகளை அவற்றின் கூடுதல் 
அல்லது வித்தியாசத்தின் மூலமாகக் கூறுவது எவ்வாறு 
என்று காண்போம் . 


1 


sin ( A + B ) = sin A cos B + cos A sin B 


... ( 1 ) 


sin ( A B ) 

= sin Acos B - cos Asin B 
என்பதை நினைவு கூறுக . 


... ( 2 ) , 


( 1 ) + ( 2 ) : 

sin ( A + B ) + sin ( A - B ) = 2 sin A cos B ... ( 3 ) 
( 1 ) - ( 2 ) : 
sin ( A + B ) 

+ B ) - sin ( A - B ) = 2 cos Asin B ... (4 ) 
இதேபோல் 
cos ( A + B ) = cos A cos B - sin Asin B 

sin A sin B ... ( 5 ) 


cos ( A - B ) = cos A cos B + sin A sin B ..... ( 6 ) 


| 


( 5 ) + ( 6 ) : 

cos ( A + B ) + cos ( A - B ) = 2 cos A cos B ..... ( 7 ) 
( 5 ) - ( 6 ) 

cos ( A + B ) - cos ( A - B ) = - 2 sin Asin B ..... ( 8 


4 


சமன்பாடுகளிலிருந்து பின் 


( 3 ) , ( 4 ) , ( 7 ) , ( 8 ) என்ற 
வருவனவற்றை நாம் அறியலாம் . 


2 sin A cos B = sin ( A + B ) + sin ( A - B ) 


... ( 3 ) 


2 cos Asin B = sin ( A + B ) 

= sin ( A + B ) - sin ( A - B ) 


... ( 4 ) - 


215 


- 


2 cos A cos B = cos ( A + B ) + cos ( A - B ) ..து 

- 2 sin Asin B = cos ( A + B ) - cos ( A - B ) 
அல்லது 2 sin A sin B = cos ( A - B ) cos ( A + B ) .... ( 6 ) 

( 3 ) , ( 4 ) , ( 7 ) , ( 8 ) என்ற சமன்பாடுகளைப் பயன்படுத்தி 
2 திரிகோணமிதி சார்புகளின் சேர்ப்பு அல்லது வித்தியாசத்தை 
அவற்றின் பெருக்குப் பலனாகவும் எழுதலாம் . 

A + B = C ; A - B = D எனில் , 


C + D 

C D 
, 

B = 
2 

2 
மேலே கண்ட நான்கு சமன்பாடுகளில் இவற்றைப் பிரதியிட 

C + D ( -- D 
sin C + sin D = 2 sin - 

.... ( 9 ) 
2 

2 


COS 


C - D 


sin C - sin D = 2 cos 


C + D 

2 | 


sin 


- ...( 10 ) 


cos C + cos D = 


C + D C - D 
2 cos 

COS 
2 

2 


... ( 11 ) 


C + D 

C 

- D 
cos C - cos D = - 2 sin sin 

அல்லது 
2 

2 

C + D C - D 
cos D - cos C = 2 sin 

sin 

... ( 12 ) 
2 

2 
எனக் கிடைக்கப் பெறுகின்றன . 


எடுத்துக்காட்டு 
2 sin ( 45 ° + A ) cos ( 45 ° + B ) = cos ( A + B ) 

+ sin ( A - B ) 
என நிரூபிக்க . 


தீர்வு : 
2 sin a cos _ = sin ( 0 + c ) + sin ( 0 - ) 

8 = ( + ) 

( 45 ° + A ) ; ¢ = ( 45 ° + B ) ஆகும் . 
2 sin ( 45 + A ) cos ( 45 ° + B ) 

= sin [ 90 ° + ( A + B ) ] + sin ( A - B ) 
= cos ( A + B ) + sin ( A - B ) 


216 


எடுத்துக்காட்டு 

sin 20 ° sin 40 ° sin 60 ° sin 80º = is our fle & . 
Siraj : 

2 sin A sin B = cos ( A - B ) – cos ( A + B ) 
2 sin 20 ° sin 400 = cos 20 ° 

COS 60 ° 

= cos 20 ° -- 
sin 20 ° sin 40º = cos 20 ° - 1 

3 
sin 20 ° sin 40 ° sin 60º = 

3 
cos 20 ° 
4 


10 


sin 20 ° sin 40 ° sin 60 ° sin 80 ° 


N3 


N3 

sin 80 ° cos . 20 ° 
4 


sin 80 ° 


11 


اساماس 


13 
sin 100 ° + 

2 ] 

3 
sin 100 ° -sin 80 ° 

16 


[ s 

- 13 


) 


sin 80 ° 
8 


8 


3 


2 cos 90 • sin 10 ° + 


11 


3 
16 


16 


4-11 . நிபந்தனைக்குட்பட்ட சமன்பாடு 

A ABC - 60 A + B + C = 180 ° . qs of cor p 1 sitio Dios 
கூற்றுகளை அறியப்பெறுகின்றோம் :: 

( 1 ) sin ( A + B ) = sin ( 180 ° -C ) = sin C 
( ii ) COS ( A + B ) = cos ( 180 ° --C ) = cos C 
( iii ) tan ( A + B ) = tan ( 180 ° -C ) = tanc 
A + B 

С 
( iv ) sin 

= sin 90 ° 
2 

2 


с 


sin ( 4 


COS 


2 
. 


B ) 
(W ) cos ( 4 

( 90 ° - j = sin 
( vi) tan ( 4 2 ) = tan ( 90 ° - ) = cot 


A + B 

1 
2 


COS 


c 


217 


எடுத்துக்காட்டு 1 

A + B + C - T Touff 
sin 2 A + sin 2 B + sin 2C = 4 sin A sin B sin C 
என நிரூபிக்க . 


தீர்வு : 

sin 2A + sin 2B + sin 2C 
- 2 sin ( A + B ) cos ( A - B ) + 2 sin C cos C 

0 + 

0 0 
( sin 8 + sin g = 2 sin 

2 

2 

sin 2 0 - 2 sin cos o 
= 2 sin C cos ( A – B ) + 2 sin C cos C 
= 2 sin C [ cos ( A - B ) + cos C) 
= 2 sin C [ cos ( A – B ) 

cos ( A + B ) ] 

(*. A + B + C = ) 
= 2 sin C [ 2 sin A 2 sin B ] 

4 sin A sin B sin C. 


11 


எடுத்துக்காட்டு 2 


C 


A ABC - 60 cosa 
A 


2 


+ cos2 


- cos ?e 을 
을 


A 
2 cos COS 

2 


2 


с 
sim 
2 

என நிரூபிக்க . 


தீர்வு : 


cos2 


À 


A 
2 


11 


1 + cos A 

2 


11 


B 1 fo cos B 
cos2 
2 

2 
C 1 + cos C 
cos2 
2 

2 


cos2 


+ cos2 

sa cosa 
- } + } [ cos A + cos B - cos C ] 


A 
2 


218 


A + B A 

B 
2 cos 

COS 
2 

2 


A- B 
COS 

2 


4 , 


- ( 1 - 2 sin2 


= 1 + 1 | 
+ + + [ 2 sin 

을 
- 4 + sin ( 


cosc ] 

] 
E ] 


14 


C 


2 sin 


A 
COS 


B 
2 


- 1 + 2 sin2 


이 


வ 


A --B 
COS 

2 


+ sin 


தி 


= 


A 
COS 


= sin 


B 

A + B 
+ cos 
2 


2 


= sin 


A B 
2 cos COS 

2 2 
A B 

C 
- 2 cos COS sin 

2 2 

2 


பயிற்சி 4-4 . 


( 1 ) கோணங்களின் 


சேர்ப்பு அல்லது 

அல்லது வித்தியாசமாகக் 


கூறுக : 


( i ) 2 sin 5x cos 3x 
( ii ) cos 6 x 

sin 3 x 

5r 
( iii ) 2 cos cos 

8 

8 


E 


T 


( iv ) sin 75 ° sin 15 ° 
( v ) 2 cos 4 0 cos 70 
( vi ) sin 45 

cos 15 ° 
( vii ) sin 45 ° sin 15 ° 
( viii ) sin 2 x cos 6 x. 


. 


| 


( 2 ) திரிகோணமிதி சார்புகளின் பெருக்கற் பலனாகக் 
கூறுக : 

( i ) sin 60 ° + sin 30 ° 


219 


( ii ) sin 46 ° 


sin 16 ° 


( iii ) sin 100 + sin 6 & 


( iv ) sin 30 


sin @ 


( v ) cos 6 x + cos 2 x 
( vi ) cos 108 cos 4 : 8 


( vii ) sin ( x + 4x ) - cos x 


COS X 


( viii ) cos ( .X + 4 x ) 
( ix ) cos 40 ° sin 60 ° 


( 3 ) நிரூபிக்க. 


1 


( i ) cos 10 ° + cos 70 ° 


13 cos 40 ° 


( ii ) cos 75 ° 


cos 15º = 


N. 


√2 
2 


sin 30 


sin 13 ° + sin 7 ° 

sin 20 ° 


cOS 100 


( iv ) sin 80 ° = sin 40 ° + cos 70 ° 


( 4 ) அட்டவணையைப் பயன்படுத்தாமல் நிரூபிக்க . 


( i ) cos 35 ° + cos 85 ° + cos 155º = 0 
( ii ) sin 50 - sin 70 ° + sin 100 = 0 


( iii ) sin A + sin ( 120 ° + A ) 


sin ( 120 ° - A ) = 0 


2 


1 


( 5 ) நிரூபிக்க. 


2 cos 24 + 1 
2 cos 2 A - 1 


= tan ( 60 ° + A ) tan ( 60 ° - A ) 


( 6 ) நிரூபிக்க. 


sin 200 sin 400 sin 800 


col 
suo 


3 
8 


220 


( 7 ) நிரூபிக்க . 


( i ) 


sin 2 A + sin 2 B 
cos 2 A + cos 2B 


tan ( A - B ) 


COS Y 


COS u 


= fan 


1 + V 

2 


sin u 


sin v 


( iii ) cos 3 A + cos 5 A + cos 7 A + cos 14 A 

= 4 cos 4 A cos 5A cOS 6 A 


( 8 ) நிரூபிக்க . 


(i) ( cos do + cos B ) 2 + ( sin d 


sin B12 


= 4 

4 cos2 


d + ß 

2 


( ii ) ( cos a + cos B ) 2 + ( sin a + sin B ) 2 


= 4 cos2 


d - ß 

2 


( 9 ) நிரூபிக்க . 


cos & + cosB + cos y + cos ( ol + B + y ) 


1 


B ty 


= 4 cos 


a + B 

COS 
2 


COS 


eta 


y ta 
2 


2 


( 10 ) sin x + sin y = a , cos x + cos y = b naflo , 


tan ? 


( * 7 " ) sir uglumus stars. 


cos B cos C of 


( 11 ) A + B + C = 
TT ; 

COSA . 
tan B + tan C = tan A sa slag is . 


1 


( 12 ) A + B + C = 180 ° 67 soflov , 
sin ( B + C - A ) + sin ( C + A - B ) + sin ( A + B - C ) 

4 sin A sin B sin C என்று நிரூபிக்க . 


. 


221 


1 


( 13 ) 


A + B + C = 180 ° stsoflov , 1967 sul UGT U Dm go 
நிரூபிக்க :: 


( i ) 


sin 2 A + sin 2 B - sin 2 C = 4 cos A cas B sin C 


( ii ) cos 2 A 
cos 2 A + cos 2B + cos 2C 

1 - 4 cos A COS B cos C 


( ii) cos 2 A + cos2 B - cos 2 C 

= 1 - 4 sin A sin B cos C 


( 14 ) A A B C - 60 167 GOUA GUDD slet 4. 5 : 


С 
COS 

2 


A 
( i ) sin A + sin B - sin C = 4 sin sin 

2 
( ii ) cos A + cos B + cos C 

A 
= 1 + 4 sin 

sin 


B 

sin 
2 


1 


( iii ) 


sin 2 A af sin 2 B + sin 2 C 
sin A + sin B to sin C 

A 
: 8 sin 

2 


B 

sin 
2 2 


( 15 ) A A B C- யில் பின் வருவனவற்றை நிரூபிக்க : 


( i ) tan A + tan B + tan C = tan A tan B tan C 


( 0 ) cot A cot B + cot B cot C + cot C cot A = 1 


( iii) tan 


A B 

tan 
2 2 


B 

tan 
2 


+ tan 


+ 


с A 

tan 


+ tan 


을 


1 


( 16 ) நிரூபிக்க : 
A + B + C = 180 ° stofsi , sin 3 A + sin 3 B + sin 3 C 

3A 

ЗВ 3C 
4 cos 

COS 
2 

2 2 


cos 


1 


5 . 


திரிகோணமிதி சமன்பாடுகள் 


| 


5-1 . முன்னுரை 

திரிகோணமிதி சார்பை உள்ளடக்கிய சமன்பாடு திரிகோண 
மிதி சமன்பாடு எனப்படும் . 
எடுத்துக்காட்டு 1 

( i ) cos x = . 
( ii ) 2 sin ? x + sin x 

2 - 1 = 0 
இவை sin ? x = 1 cos ? x போன்ற முற்றொருமைகளி 
லிருந்து முற்றிலும் மாறுபட்டவை ஆகும் . இவை -ன் எம்மதிப் 
பிற்கும் உண்மை வாக்கியங்களாக அமையும் . 

ஆனால் திரி 
கோணமிதி சமன்பாடுகள் குறிப்பிட்ட சில மதிப்புகளுக்கு 
மட்டும் தான் மெய் வாக்கியத்தைத தரும் . மேலும் , சில 
திரிகோணமிதி சமன்பாடுகளுக்குத் தீர்வுகள் இல்லாமல் அமைய 
வும் பெறலாம் . 


. 


| 


எடுத்துக்காட்டு 2 

sin x = 5. இச் சமன்பாட்டிற்குத் தீர்வு கிடையாது . ( ஏன் 
எனக் கூறுக . ) 
எடுத்துக்காட்டு 3 

cos x = என்ற சமன்பாட்டைத் தீர்க்க . 
தீர்வு : 

51 
3 

அல்லது x = 3 ஆக இருக்கும் பொழுது 
= என இருக்கும் . 
cos x என்பது 21 -ஐ சுழற்சியாகக் கொண்ட ஒரு சீர் 
சுழற் சார்பாகும் ; எனவே மேலே கண்ட x- ன் மதிப்புகளுடன் 
2 ஈ - ன் முழு எண் மடங்குகளைக் கூட்ட வரும் மதிப்புகளும் இச் 
சமன்பாட்டின் தீர்வுக் கணத்தின் உறுப்புகளாக இருக்கும் . 


1 


x -- 


cos x = 


223 


பொதுவாக x = 


+ n . 21 


3 


5 


+ n . 2 

T ; nE 7 


3 
என்பது மேலே கண்ட சமன்பாட்டின் தீர்வுகளாகும் . 

அலகுகளாக நமக்குத் தீர்வுககணம் தேவையிருப் 
பின் --க்குப் பதிலாக 180 ° எனப் பிரதியிட வேண்டும் . 

x = 60 ° + n . 360 ° ; x = 300 ° + n . 360 . 


பாகை 


( குறிப்பு : 

x பல மதிப்புகளைக் கொண்டது . அவற்றில் x- ன் மிகச 
சிறிய எண் மதிப்புக்கு ( 5 ) முக்கிய மதிப்பு என்று கொள்ளப் 
படும் . ) 
5-2 : திரிகோணமிதி விகிதங்கள் பூஜ்யங்களாக உள்ள 

கோணங்களின் பொதுக்கோவை 


( i ) sin a 


0 எனில் 


nr ; 


= 


8 = 1,27 , 

1 31 , 
அதாவது 

n EZ ஆகும் . 
( ii ) cos 0 = 0 எனில் 

3 
8 
2 2 

ஆகும் . 
அதாவது = ( 2n + 1 ) 

1 ) - 1 = Z ஆகும் . 
( iii ) tan i = 0 எனில் 

sin 


N 
- 


cos o 


அல்லது sin i = 0 
அல்லது = nr ; n E Z. 


( குறிப்பு : 

sin a = k அல்லது tan 8 = k என்ற வகையில் அமைந்த 
சமன்பாடுகளைத் தீர்க்கும் பொழுது முக்கிய மதிப்பு - 2 ) 


7 


2 


t 


224 


என்ற இடைவெளியில் அமைந்திருக்கும் . cos 8 = k என்ற 
வகையில் அமைந்த சமன்பாடுகளைத் தீர்க்கும்பொழுது அது 
( 0 , 1 ) என்ற இடைவெளியில் அமைந்திருக்கும் . ) 


5.3 . sin a = sin ; 


< < s " என்பதன் தீர்வுக் 


2 


கணம் காணுதல் . 


sino = sin cl 


sin 8 


sin / = 0 


0 


d 


2 cos 


8 + 1 

2 


sin 


0 


2 


L 


8 + L 
= cos 

2 


8 
0 அல்லது sin 


2 


COS 


8 + 

2 


0 + L1 
= 0 எனில் , 

2 


= ( 2 n + 1 ) - 


ஆகும் . 


8 = 


( 2n + 1 ) = - - 

... ( 1 ) 
= m * -- 4 ( m ஓர் ஒற்றைப்படை முழு ) 


8 
sin 


L 


= 0 எனில் , 


8 L 

2 


= 


mm அல்லது 


2 


1 


8. = 2 MT + ! 


... ( 2 ) 


= m - ( m ஓர் இரட்டை முழு ) 
( 1 ) ; ( 2 ) இவற்றிலிருந்து sin 8 = sin a என்பதின் பொதுத் 
தீர்வு = n + ( -1) & ; nE Z என்று தெரியவருகின்றது . 


எடுத்துக்காட்டாக sin d = 


3 
2 


sin 


எனில் 


3 ) 


0 = nr + ( -1 ) ^ " ; n = Z என்பதே தீர்வுக்கணத்தின் 
உறுப்புகளாகும் . 


us 


225 


5-4 . 


cos = cosa , 0 < < < என்ற சமன்பாட்டின் 
தீர்வுக் கணம் காணுதல் 
cos = cos ce 
= cost - cosa == 0 

8 
- 2 sin 

ន 

= 0 
2 

2 


8+ E 


- 


-- 


sin 


8+ 0 

2 


= 0 அல்லது sin 


2 


8 + 


sin 


= 0 எனில் 


8 + 

2 


2 


அல்லது ) = 2na 


a ஆகும் . 


& 


a . 


| 


:sin 


= 0 எனில் 


8 

2 


2 


... ( 2 ) 


அல்லது 8 = 2 n + a ஆகும் . 
{ 1 ) , ( 2 ) -லிருந்து cos 8 = cos a என்ற சமன்பாட்டின் 

தீர்வுக் கணம் கிடைக்கும் . 
அதாவது 8 = 2n + an 
8 = 2 n a + a ; n E Z ஆகும் . 

3 
( எ - டு . ) cos I = = cos 

2 

61 
0 = 2m 1 + on 

; n EZ 


* எனில் 


* 


3 


5-5 . tan = tan a 

sds என்ற 

2 
சமன்பாட்டின் தீர்வுக் கணம் காணுதல் . 
tan o = tan a 
tan 6 

tan a = 0 
sin @ 

O 
COS Y 
sin i cosa 

cos Isina 
cos 8 cos x 
sin ( 0 

a ) 

0 
cos I cos c 


sin 


COS 0 


TI 


= 0 


= 


+ 2 க 8 


225 


= sin (8- a ) = 0 


8 


8 = nr + a ; n = Z 


எடுத்துக்காட்டாக tan 6 = 1 = tan 4 எனில் 


.8 = n i +4 ; n E Z ஆகும் . 
எடுத்துக்காட்டு 

2 cos2 - 3 cos i + 1 = 0 என்ற சமன்பாட்டைத் தீர்க்க 
தீர்வு : 

2 cos2 - 3 cos I + 1 = 0 

( 2 cos 8 1 ) ( cos ) - 1 ) = 0 
- = 

cos 8 = 3 அல்லது cos I = 1 


T 


cos I = cos 

3 அல்லது cos I = cos 0 ° 

: 


1- வின் முக்கிய மதிப்பு , அல்லது 0 
* = 9 - வின் பொது மதிப்புகள் 

2nr + " அல்லது 2nr : n E Z ஆகும் .. 
எடுத்துக்காட்டு 2 

0 < 0 < 1 என்ற இடைவெளியில் cos 40 = என்ற 
சமன்பாட்டிற்கிசைந்த 8 - வின் எல்லா மதிப்புகளையும் காண்க . 
தீர்வு : 

48 = x எனக் கொள்க . 
cos x = } ; 0 < x 3 4 1 என்ற சமன்பாட்டினைத் தீர்ப் 
போம் . 

cos x = } என்றால் 


cOS X COS 


227 


x = 2n + 


+ 


و 
اس 


| n E Z ஆகும் . 


11 


11 - 


57 
31 3 

என்பவையே - 
; 
3 

3 
லிருந்து 4 ஈ - க்கிடையில் அமைந்த x- ன் மதிப்புகளாகும் . 


* 


* 


ஆனால் x = 4 8. எனவே 6 = 

4 


ஆகும் , 


11 


என்பவையே தேவை 


5 . 
8 

12 | 12 | 121 
யான ச - வின் மதிப்புகளாகும் . 


12 


இவை 0 S S 1 என்ற இடைவெளியில் அமைந்துள்ளன 
என்பதைக் கவனிக்கவும் . 


எடுத்துக்காட்டு 3 

tan s + cot ( = 2 என்ற சமன்பாட்டைத் தீர்க்க - 


தீர்வு : 


tan i + 


= 2 


1 

tan 
tan2 8 + 1 

= 2 tan 
= ( tan ) 1 ) 2 = 0 
= tan i = 1 

tan 


= 


= 1 = nr + + 


; nEZ.. 


எடுத்துக்காட்டு 4 

தீர்க்க : tan a + tan 20+ 3 tan 2 atan a 


3 


தீர்வு : 


tan a + tan 2 0 = / 3 ( 1 

13( 1 - tan 2 0 tan s ) 
tant + tan 20 

3 
11 - tan tan 20 


228 


tan ( 8 + 3 8 ) = tan í 


** 3 8 = n * + 


3 


ne Z. 


+ 


3 


9 


எடுத்துக்காட்டு 5 


Sie : 2 sin2 + sin2 20 = 2 . 


தீர்வு : 


2 sina 8 + sina d = 2 


sin2 2 0 = 2 ( 1 


sina 8 ) 


Il 


( 2 sin l cos 0 ) 2 


2 cos20 


4 sin2 @ cos2 A 

o 


2 cos2 0 = 0 


| 
| 


2 cosa 0 ( 2 sina 8 - 1) = 0 
cos2 0 = 0 6060 SI 

sin2 = 1 


cos ? O = cos ? I gotovo su 


sin2 8. = sin 


4 


cos = cos 


27/ 플 


cos 8 = 


cos 


2 


3 


sin 8 = sin 


; sin 


i = 


sin - 


휴 


8 = n * † Í sysuovesi 


0 = na 


3 


nez . 


229 


5-6 . a cos I + b sin 6 = c ; c = a2 + b2 என்ற சமன் 

பாட்டின் தீர்வுக்கணம் காணுதல் 
a cos 8 + b sin a 

... ( 1 ) 


= ( 


M/ a2 + 62 ஆல் இருபுறங்களிலும் வகுக்க 

b 
cos + 

sins 
a2 + b2 

a + b2 


a 


C 


Ja2 + b2 

... ( 2 ) 


E 


a2 + 32 ) 


b 
COS C 

sin a = 
/ 

Va2 + b2 
a என்பது மிகச் சிறியது எனக் கொள்க . 

b 
tan c = 

a 
இவற்றிலிருந்து --வின் மதிப்பைத் தீர்மானிக்கலாம் . 


ஆகும் . 


C 


* 


( 2 ) -லிருந்து cos a cos 6 + sin a sin a 


Ma2 + b2 


a 


அல்லது cos ( 0 - a ) 


Ja2 + b2 


e 


cos p = a2 + b2 

என இருக்குமாறு அமைந்த மிகச் 
சிறிய மிகை எண் 9 எனக் கொள்க . 


C 


cos p = 

Va2 + b2 
a , b , c என்பன நமக்குத் தெரியும் . 
cos ( 8 ca ) = cos B 
அல்லது 8 - a = 2 n 1 + p 

அல்லது 6 = 2 n a + a + p ; n E Z என ந - வின்" 
மதிப்பைத் தீர்மானிக்கலாம் . 


எடுத்துக்காட்டு - 

தீர்க்க / 3 + cot 0 = // 2 cosec 8 


| 




230 


தீர்வு : 

cOS @ 
13 

M2 
sin o 

sin @ 
3 sini cost = 

72. 
சமன்பாட்டின் இருபுறங்களையும் 03) 2 + ( -1 ) 2 
J3 + 1 = 2 ஆல் வகுக்க நமக்குக் கிடைப்பது 

1 

1 
sin 8 

2 
2 

cos i = 

2 


ம 


|| 


( அ - து . ) cos I cos 


sin o sin 


11 


அதாவது - Cos 


= cos 


-- 


* 

* - 
( 0+ ) 

( = - 4 ) 

34 
• 0 + * 
( அ-து. ) 6 = 2nr - +4 ; 

. 


= cos 


1 


= 2n + 


31 
4 


n EZ . 


பயிற்சி 5-1 . 
41 ) பின்வருவனவற்றைச் சரிபார்க்க : 


1 , 


COS 8 


( i ) sin 8 = 

( 

( 4 n + 1 ) - 
1 , 8 = 2nr 
sing = - 1 , 0 

( 4 n - 1) 
( iv ) cos ) = 1 

( 2n +1 ) - 
( v ) cot 8 = 0 , 0 = ( 2n + 1 ) : 
( 2 ) x- ன் எல்லா மதிப்பிற்கும் பின்வரும் சமன்பாடுகளைத் 
தீர்க்க . 

{ i ) sin x = 


1 , 


231 


= 


( i) cos x 

M2 
( iii ) tan2 x = 1 


3 ) sin2 6 = 


எனில் 


8 = r + 

+ எ 

என்பதை நிரூபிக்க . 


sin a 


{ 4 } பின்வருவனவற்றைத் தீர்க்க . 
( i ) sin a 

= 
( ii ) cos i + cosa = 

tana = 


tan a 


( 5 ) tan2 0 == tan2 a எனில் , 


8 = n + a என்பதை நிரூபிக்க . 


( 6 ) தீர்க்க . 


( 1 ) 2 sin ? 8 + 3 cos I + 1 = 0 . 
( ii ) 7 sin2 0 + 3 cot2 0 4 
( iii ) sin a = 1 - 2 cos2 0 
( iv ) cos 30+ cos i = 2 cos 20 

( v ) cot i + tan i = 2 cosec 0 
{ 7 ) sec 6 – 1 = (v/ 2 - 1 ) tan 8 எனில் , 


0 = 1 அல்லது n 1 + 4 என்பதை நிரூபிக்க . 


( 8 ) sin i + sin 20 + sin 30 = 0 எனில் , 

2 
8 = 
2 

3 

என்பதை நிரூபிக்க . 


1r 


. 


( 9 ) cos 20 

sina = 0 0 << 360 ° என்ற 
சமன்பாட்டின் தீர்வுக்கணம் 36 ° , 150 ° , 

தீர்வுக்கணம் 36 ° , 150 ° , 270 ° என்பதை 
நிரூபிக்க . 


232 


( 10 ) தீர்க்க . 

( i ) sin a + / 3 cos I = 
( ii ) sin a + cos I = 2 


2 


1 


{i} cos 0 – sin 8 = J2 


( iv ) sin 2 x + cos 2 x 


1 


( v ) tan i + sec a 


3 


( 11 ) tan a + tan 20 + tan 30 = 0 
என்பதைத் தீர்க்க , 


( 12 ) sec 40- sec 2 = 2 எனில் , 


T 


சி 


2 n 


2 


2n +1 


5 


அல்லது - 
என்பதை நிரூபிக்க . 


( 13 ) 


tan 30+ tan i = 2 tan 0 எனில் , 


S = n அல்லது 


1r 
2 


என்பதை நிரூபிக்க , 


6 . 


செங்கோண முக்கோணங்கள் 


6-1 . முன்னுரை 

ஒரு கோணத்தின் பக்கங்களும் , கோணங்களும் , முக்கோணத் 
தின் 

பாகங்கள் என வழங்கப்படும் . / ABC- ன் கோணங்கள் 
A , B , C எனவும் அவற்றின் எதிர்ப்பக்க அளவுகள் a , b , c எனவும் 
பொதுவாகக் குறிக்கப்படுகின்றன . இவ்வளவுகளில் போதுமான 
சில அளவுகள் கொடுக்கப்பட்டால் மற்றவற்றைக் காண இயலும் . 
ஒரு முக்கோணத்தின் தீர்வைக் காணுதல் என்பது அறியப்படாத 
கோணங்களையும் பக்கங்களையும் காணுதல் என்று பொருள் 
படும் . 


பித்தாகரஸ் தேற்றத்தையும் , திரிகோணமிதி சார்பு 
களையும் பயன்படுத்திச் செங்கோண முக்கோணங்களின் தீர்வை 
எளிதாகக் காணலாம் . 


6-2 . செங்கோண முக்கோணங்களின் தீர்வைக் காணுதல் 
பின்வரும் முறைகளைக் கையாண்டு நாம் 

செங்கோண 
முக்கோணங்களின் தீர்வைக் காண்கிறோம் : 
( i ) ஒரு 

முக்கோணத்தில் கொடுத்துள்ள அளவுகளைக் 
குறிக்க. 

( ii ) கொடுத்துள்ள பாகங்களை வட்டமிட்டுக் குறிக்க . 
( iii ) தெரியாத பாகங்களைக் காணத் தேவையான சூத்திரங் 
களைத் தெரிந்த அளவைக் கொண்டு எழுதுக . 
( iv ) கணித அட்டவணையைப் பயன்படுத்தித் தீர்வைக் காண்க 
இம் முறை பின்வரும் எடுத்துக்காட்டில் விளக்கப்பட்டுள்ளது 


எடுத்துக்காட்டு 
a = 79.30 ; ZA = 50 ° 30 ; 

50 ° 30 ; / B = 90 
A ABC- யின் தீர்வைக் காண்க . 


3 


( 


234 


AA 


1 


C 


தீர்வு : 
கொடுக்கப்பட்டது ; 

a , ZA , / B . 
காண வேண்டியது b , c , ZC 
( i ) ZC = 90 ° - ZA 

= 90 ° - 50 ° 30 
= 39 ° 30 


1. 


படம் 8.1 . 


( ii ) sin A = 


b 


அல்லது , 6 = 


រ 


sin A 


log b = log a 

log sin A 
= log 79.30 iog sin 50 ° 30 


= 1.8993 


1.8874 


- 2-0119 


b = 20119 - ன் எதிர் மடக்கை 


= 102.8 


( iii ) tan A = 


அல்லது c = 


tan A 


log c = log a- log tan a 


= log 79.30 - log tan 50 ° 30 


= 1-8993 - 0.0839 


= 1.8154 


= 1.8154 - ன் எதிர் மடக்கை 


= 65.37 


6.3 . பயன்கள் 


கட்டடங்கள் , மலைகள் போன்றவற்றின் உயரங்களையும் , 
அவை அமையப்பெற்ற தூரங்களையும் காண முக்கோணங்களின் 


235 


3 


தீர்வு காணுதல் பயன்படுத்தப்படுகிறது . நில அளவை , கப்பல் , 
விமானம் ஓட்டுதல் போன்றவற்றில் இத்தகைய தீர்வுகள் 
வேண்டப்பெறும் . 
எடுத்துக்காட்டு 1 

ஒரு ஆகாய விமானம் 150 பாகையில் 200 கி . மீ . பயணம் 
செய்கிறது . புறப்பட்ட இடத்தினின்று கிழக்கே எவ்வளவு 
தூரத்திலும் தெற்கே எவ்வளவு தூரத்திலும் அது இருக்கும் 
எனக் காண்க . 
குறிப்பு : 

ஒரு குறிப்பிட்ட திசைப் பயணத்தைப் பாதை எனக் கூறு 
கிறோம் . A- யிலிருந்து B- க்கான திசையை A , B- யின் வடக்காகக் 
கணக்கிடும் இடச்சுற்றுத் திசையில் கோண அளவுகளாகக் 
கொடுக்கலாம் . மாலுமிகள் இவற்றைக் கிழக்கு அல்லது 
மேற்கு அல்லது வடக்கு அல்லது தெற்கு என்ற திசைக் 
கோணங்களில் குறிப்பிடுவார்கள் . மேலே கண்ட கணக்கில் 
A- யிலிருந்து B- யின் கோணம் S 30 ° E ஆகும் . அதாவது கிழக்கு 
தெற்காக 30 ° ஆகும் . ] 
தீர்வு : 

படத்தில் A ஆரம்பப்புள்ளி , 
B- முடிவுப் புள்ளி . 
AC - கிழக்குத்திசையில் தூரம் 
( B- தெற்குத்திசையில் தூரம் 

BAC = 60 
AC 

= cos 60 °° 
AB 
:: AC 

AB cos 60 °° 

1 
= 2008 = 100 கி.மீ. 

2 
இதேபோல் CB = AB sin 60 ° 

M3 
200x 
2 

B 
= 100 x 1.732 
- 173.2 கி.மீ. 

படம் 8-2 . 


AN 


x ; 


es 


236 


எடுத்துக்காட்டு 2 

ஓர் ஆற்றின் ஒரு கரையில் நிற்கும் ஒருவன் எதிர்க்கரையில் 
உள்ள ஒரு மரத்தின் உச்சியை 75 ° கோணத்தில் காண்கிறான் . 
கரைக்குச் செங்குத்தாக 40 மீட்டர்கள் நடந்தவுடன் அது 
30 ° யில் இருக்கக் காண்கிறான் . மரத்தின் உயரத்தைக் 
கணக்கிடுக . 


தீர்வு : 


* 


மரத்தின் உயரம் : 1 மீட்டர்கள் 


என்க . 


130 


A48 ) C 


-- 40m 


படம் 63 


ஆற்றின் அகலம் : 6 மீட்டர்கள் 
என்க . 

h 
படத்தில் tan 75 ° = 

5 
= 3-7321 
h 3.73216 


மேலும் 


hh 
b + 40 


tan 30 


3 


... ( 2 ) 


= 0.5774 
h = ( b + 40 ) 0.5774 

= 0.57745 +23.096 
( 1 ) , ( 2 ) ஆகியவற்றினின்று 

3.73216 = 0.5774 +23.096 
( 3.7321 0.5774 ) b 23.096 


3.15475- 23-096 

23.096 
3-1547 

23-096 
( 1 ) -லிருந்து h = 3-7321 x 

3-1547 
= 27.3 மீட்டர்கள் . 


237 


பயிற்சி 6-1 . 


( 1 ) B செங்கோணம் எனக்கொண்டு AAB C- யின் 
தீர்வைக் காண்க . 


( i ) a = 8563 ; c = 430 24 
( ii ) b = 125.7- A = 750 12 
( iii ) .a = 75 ; C = 82.5 
( iv ) a = 17.20 ) 

c = 24.90 


1 


( 2 ) 12000 மீட்டர் உயரத்தில் பறக்கும் ஒரு சேதமடைந்த 
விமானம் தரைக்கு இறங்க முற்படுகிறது . 

11 ° சரிவில் அது 
இறங்கத் தொடங்கினால் தரையினை 10 கி.மீ. தொலைவில் 
தட்டுமா எனக்காண்க . 


( 3 ) 100 மீ . உயரமுள்ள ஒரு கலங்கரை விளக்கத்தினோடு 
ஒரே நேர்கோட்டிலுள்ள வாறு அதன் எதிரெதிர்ப்புறங்களில் இரு 
கப்பல்கள் இருக்கின்றன . கலங்கரை விளக்கத்தின் உச்சியினின்று 
அவற்றின் இறக்கக் கோணங்கள் முறையே 30 ° , 45 ° என்றால் 
அக்கப்பல்களுக்கிடையிலுள்ள தூரத்தைக் கணக்கிடுக . 

( 4 ) ஒருவர் ஒரு குன்றை நோக்கி 820 மீட்டர்கள் நடக் 
கையில் அதன் உச்சியின் ஏற்றக் கோணம் 11 ° 35 - லிருந்து 
65 ° 15 ஆக மாறக் காண்கிறார் . குன்றின் உயரத்தினைக் 
கணக்கிடுக . 


( 5 ) ஒரு மலையின் உச்சியிலிருந்து அதன் அடிவாரத்துடன் 
ஒரே நேர்கோட்டில் மேற்கில் அமைந்திருக்கும் இரண்டு 
அடுத்தடுத்த கிலோமீட்டர் கற்களின் இறக்கக் கோணங்களை 
முறையே 45 ° , 15 ° என ஒருவர் கண்டால் மலையின் உயரத் 
தினைக் கணக்கிடுக . 


2500 மீ . உயரத்தில் பறக்கும் ஒரு விமானத்தினின்று 
ஒரு மேகக்கூட்டம் 15 ° ஏற்றக் கோணத்திலும் கீழேயுள்ள ஓர் 
ஏரியில் அதன் பிம்பம் 45 இறக்கக் கோணத்திலும் காணப் 
படுகின்றன . 

மேகக் கூட்டம் எவ்வளவு உயரத்திலிருக்கிறது 
ன்பதைக் கணக்கிடுக . 


238 


( 7 ) 300 மீட்டர் , உயரமுள்ள ஒரு குன்றின் உச்சியி 
லிருந்து ஒரு கோபுரத்தின் உச்சி , அடி இவற்றின் இறக்கக் 
கோணங்கள் முறையே 45.60 எனில் கோபுரத்தின் உயரத் 
தைக் கணக்கிடுக . 


( 8 ) 60. மீ . உயரமுள்ள ஒரு கட்டடத்தின் உச்சி , அடி 
இவற்றிலிருந்து ஒரு கோபுரத்தின் உச்சி முறையே 50 ° , 70 * 
ஏற்றக் கோணங்களில் காணப்பட்டது எனில் , கோபுரத்தின் 
உயரத்தைக் கணக்கிடுக . 


( 9 ) 200 மீ . உயரமுள்ள ஒரு கட்டத்தின் உச்சியில் ஒரு 
வானொலிக் கோபுரம் அமைந்துள்ளது . அக் கட்டடத்தின் அடியி 
னின்று 500 மீ . தொலைவில் உள்ள ஓர் இடத்தினின்று அக் 
கோபுரத்தின் உச்சி 10 ° ஏற்றக் கோணத்தில் காணப்பட்டால 
கோபுரத்தின் உயரத்தினைக் காண்க . 


( 10 ) மணிக்கு 40 கி.மீ. வேகத்தில் வடக்காகச் செல்லும் 

ஊர்தியிலிருந்து கிழக்காக ஒரு கோட்டில் அமைந்திருக்கும் 
ஒரு மரம் , ஒரு கோபுரம் இவை கவனிக்கப்படுகின்றன . ஒரு மணி 
நேரத்திற்குப் பிறகு அவை 534 ° 40 E ; 565 ° 10 E என்ற 
அளவுகளில் காணப்பட்டால் , அம் மரத்திற்கும் கோபுரத்திற்கும் 
இடையிலுள்ள தூரத்தைக் கணக்கிடுக . 


( 11 ) ஒரு கோபுரமும் , அதன் மீதுள்ள ஒரு கொடிக்கம்பமும் 
அக கோபுரத்தின் அடியிலிருந்து 60 மீ தொலைவிலுள்ள 
புள்ளியில் தனித்தனியாக 30 ° கோணத்தைத் தாங்குகின்றன 
எனில் , அவற்றின் உயரங்களைக் காண்க . 


( 12 ) சூரியக்கதிரின் படுகைக் கோணம் 45 °-யிலிருந்து 
30 ° ஆக மாறுகையில் ஒரு கோபுரத்தின் நிழலின் நீளம் 60 மீ . 
அதிகரிக்கின்றது எனில் , அக் கோபுரத்தின் உயரம் 30 [ 1 + N 

13 ] e . 
என்று காட்டுக . 

( 13) ஒரே கிடைக்கோட்டில் அமைந்துள்ள A , B , C என்ற 
மூன்று புள்ளிகளிலிருந்து அவற்றிற்கு ஒரே திசையில் பறக்கும் 
ஒரு பலூன் கவனிக்கப்படுகின்றது . AB = 220 மீ , BC = 100 மீ . 
A- யிலிருந்து பலூனின் ஏற்றக் கோணத்தைப்போல் B , C- யிலிருந்து 
பலூனின் ஏற்றக் கோணங்கள் முறையே இரண்டு , மூன்று 


239 


மடங்குகள் என்றால் பலூன் எவ்வளவு உயரத்தில் பறக்கிறது . 
என்று கணக்கிடுக . 


( 14 ) A என்ற இடத்திலிருந்து ஒரு பறக்கும் விமானத்தின் 
ஏற்றக் கோணம் 60 ° எனவும் , அதே சமயத்தில் 4 கி.மீ. தூரத்தி 
• லுள்ள B என்ற இடத்திலிருந்து அதன் ஏற்றக் கோணம் , 30 ° 
எனவும் கணிக்கப்பட்டால் விமானம் தரையிலிருந்து எவ் ளவு 
உயரத்தில் பறக்கிறது என்பதைக் கணக்கிடுக . ( இரு விடைகள் 
சாத்தியக் கூறினை அலசுக . ) 


. 


7. முக்கோணங்களின் பண்புகளும் , 

அவற்றின் தீர்வுகளும் 


7-1 . சாய்வு முக்கோணங்கள் 

முந்தைய அத்தியாயத்தில் செங்கோண முக்கோணங்களின் 
தீர்வுகள் காணும் முறையையும் அவற்றின் பயன்களைப் பற்றியும் 
கற்றோம் . இப்பொழுது செங்கோண முக்கோணம் மட்டுமின்றி 
எல்லாவகை முக்கோணங்களுக்கும் தீர்வுகாணும் முறையைக் 
காண்போம் . 

முக்கோணங்களைக் கொடுக்கப்பட்ட அளவுகளை வைத்துப் 
பின்வருமாறு வகைப்படுத்தலாம் : 


SAS = 


SAA = ஒருபக்கம் , இரண்டு கோணங்கள் . 
SSA = இருபக்கங்களும் , அவற்றில் ஒன்றுக்கெதிரான 

கோணமும் .. 
= இரண்டு பக்கங்களும் அவற்றின் இடைக் 

கோணமும் . 
SSS = மூன்று பக்கங்கள் . 
( AAA வகை முக்கோணங்களின் தீர்வு காண முடியுமா ? ) 

மேற்கண்ட முக்கோணங்களின் தீர்வு காணுதல் பற்றி 
இப்பொழுது நாம் கற்போம் . முக்கோணத்தின் ஆறு அளவுகள் 
சம்பந்தப்பட்ட சூத்திரங்களைக் காணுதல் , அவற்றைப் பயன் 
படுத்தி முக்கோணங்களின் தீர்வைக் காணுதல் , பாப்பு , உள்வட்ட 
ஆரம் , வெளிவட்ட ஆரங்கள் இவை சம்பந்தப்பட்ட சில 
சிறப்புப் பண்புகள் முதலியவற்றை நாம் கற்போம் . 
7-2 . சைன் சூத்திரம் 
ABC என்ற ஏதேனும் ஒரு முக்கோணத்தில் 

C 
sin A sin B sin C 


a 


6 


241 


எதிர் 
எனக் 


" முக்கோணங்களின் பக்கங்கள் அவற்றிற்கு 
கோணங்களின் சைன் விகிதத்தில் அமைந்திருக்கும் 
கூறலாம் : 


நிரூபணம் 


A ஐ அடிப்படைக் . கோணமாகக் கொண்ட A ABC ஐ 


வரைக , 


| 


( lfoss , hain A ) 


பு 


Calcon ,& sin A ) 


| 


- 


D A 


( 6 ) 


படம் 7,1 . 


, 


படம் ( i ) - ல் A ஒரு குறுங்கோணம் : 

1 


படம் ( 1 ) -ல் A ஒரு விரிகோணம் ) 


* = C- யிலிருந்து வரையப்பட்ட முக்கோணத்தின் செங்குத்து 

உயரம் . 


. 


= 0.ன் அச்சு தூரம் . 


4 = b sin A { sin A- யின் வரையறையிலிருந்து ) செங்கோண 

முக்கோணம் BDC- ல் 


h = a sin B 


b sin 4 = a sin B 


எனவே 


bi 
sin b , 


sin A 


+ 2 க -9 


. 


242 


B- யை அடிப்படைக் கோணமாகக் கொண்டால் 


b 


C 


ஃ . ( 2 ) 


sin B 


sinC 


எனக் காணலாம் . 


, 


( 1 ) , ( 2 ) - இவற்றினின்று 


( 


si 


எனக் காண்கிறோம் . 


sin A 


sin B 


sin C 


aaa 


-- 


[ குறிப்பு : 

இச் சூத்திரத்தைப் பயன்படுத்தி SAA அல்லது SSA வகை 
முக்கோணங்களின் தீர்வுகளைக் காணலாம் . ] 


ஒத்துக்காட்டு 


W 


sin Asin C = sin ( A - B ) sin ( B - C ) எனில் , 
a2 , 62 , c2 கூட்டுத் தொடரில் அமைந்துள்ளன எனக் காட்டுக . 


தீர்வு : 


* 


[l 


sin A sin ( A --B ) 
sin C sin { B - C ) 

sin A , sin- { B - C) = .sin C sin ( A- B) 
sin ( B4C ) sin ( B - C ) = sin ( A + B ) sin ( A - B ) 
sin ? B - sin ? ( sin2 A_ sin2 B + .. ( 1 ) 


1 


* 


ஆனால 


d 
sin A 


si 


> 
sin B 


எனக 


= 


sin T 


1 


k 


sin À = kati 


sin B = kb 


sin ( = kc 


( 1 )-லிருந்து 


k2 h2 - k2 2 

K2 ( 2 = K2 12 - k2 G2 


243 


--- அல்லது --b2 - ( 2 = a2 - 52 


> 


அல்லது 12 , b2 , c2 என்பன் கூட்டுத் தொடரில் அமைந் 
துள்ளன 


7-3 . SAA வகை முக்கோணங்களின் தீர்வு காணுதல் 


- 


a , B , C 


A ABC- ல் 
எனக் கொள்க . 


இவை 

கொடுக்கப்பட்டுள்ளன 


A 


( i ) A + B + C ; = 180 ° 

இதிலிருந்து 
காணலாம் . 


1 


பர் 


---..... 
sin B 


B 


G 


O 


Pesin A 


sin C 


1 


படம் 7-2 . 


- - Fe-- --- 


- பசு 


. 


b 


a sin B 

இதினின்று ,6 - யைத் தீர்மானிக்கலாம் . 
sin A 


--- 


a sin C 
{ iii ) c = 

sin A இதினின்று C- யைத் தீர்மானிக்கலாம் . 


| 


எடுத்துக்காட்டு 

A = 35 • 17 ; C = 45 ° 13 ; b = 42.1 எனில் 
A ABC-யின் தீர்வைக் காண்க. 


தீர்வு : 


B 


C 


----- i, B = 180 ( A + C ) 

= 180° - ( 35 ° 17 * + 15 ) 
* 99 * 30 * 


| 


**. படம் 7 : 3 . 


244 


( ii ) 


b 
sin B . 


K 


10g 


sin 4 


42.1 


1.6243 


a 


t sind 
sin B 


( 


sin 35 17 


1. 7616 
1.3859 


42.1 sin 35 ° 17 

sin 99 ° 30 


sin 99 ° 30" 
sin 80 ° 30 T. 9940 

24.65 1.3919 


= 24.65 . 


( iii ) மேலும் , 


bsin C 
sin B 


log . 


/ 


42.1 


1-6243 


42.1 sin 45 13 

sin 99 ° 30 


sin 45 13 


1.8511 
1.4754 


1 


- 

30.30 


sin 99 * .30 

30.30 


T.9940 

4814 


..AABC- யின் தீர்வுகள் பின்வருமாறு : 





B - 99 30 , a = 24-65 , ( = 30-30 . 


7-4 . SSA வகை முக்கோணத்தின் தீர்வு காணுதல் 


1 


A ABC- ல் b , , / B கொடுக்கப்பட்டுள்ளன எனக் கொண் 
வாம் .. 


245 


A 


a sin B 


1 


( i ) sin C = 


அல்லது log sin C = 1og c + 

log sin B -- log 6 . 


... 


B 


* 


ப 


படம் 7.4 . 


Fe 


இதிலிருந்து ZC- ஐப் பின்வருமாறு கணக்கிடலாம் 

நிலை ( i ) - 1-ன் வலப்பக்கம் மிகை எண்ணாக இருந்தால் 
log sin ( -யும் மிகை எண்ணாகும் . 


அதாவது sin C > 1 . இது முரணானது . 

து முரணானது . இத்தகைய அளவு 
களுக்குத் தீர்வு கிடையாது . 

நிலை ( ii) -ன் வலப்பக்கம் பூஜ்யமானால் log sin C = 6 
அதாவது sin C = 1 அதாவது C = 90 ° ஆகும் . இதில் ஒரு 
தீர்வு அமையும் . கொடுக்கப்பட்ட முக்கோணம் செங்கோண 
முக்கோணம் ஆகும் . 


நிலை ( ii ) -ன் வலப்பக்கம் குறை எண்ணாக இருந்தால் 
sin ( -ன் மதிப்பு 1 - ஐ விடக் குறைவாக இருக்கும் ( = m என்க) 
இவ்வகையில் C- க்கு இரு தீர்வுகள் அமைய வழி உண்டு . 


sin C ,. = m , sin cam , ( 2 

- 

180 - C , 


4 


எடுத்துக்காட்டு : 

sin 30 = sin150 ° = ஆனால் 

B + ( < 180 என்ற சமன்பாட்டிற்கு இசைந்த தீர்வுதான் 
( -க்கு இருக்க முடியும் . 


{ ii ) கைக் கண்ட பிறகு A + B + C = 180 " என்ற 
உண்மையைப் பயன்படுத்தி A- ன் மதிப்பைக் 


காணலாம் 


246 


பொறுத்து 


A- க்கும் 


தீர்வுகள் 


( ன் 

மதிப்பைப் 
அமையலாம் . 


t 


u 


(imil) 


= 


என்ற 

சூத்திரத்திலிருந்து a - ன் 
sin A sin B 
மதிப்பைக் காணலாம் . 4 - ன் மதிப்பைப் பொறுத்து a - க்கும் 
இரு தீர்வுகள் அமையலாம் . 


( குறிப்பு : 

இவ்வகை , ஒரே தீர்வு இலா வகை எனப்படும் . ஏனெனில் 
தீர்வுகளின் எண்ணிக்கை 0 , 1 அல்லது 2 ஆக இருக்கலாம் . ) 


எடுத்துக்காட்டு 1 


2 , b = 10 , A = 30 எனில் AABC- ன் தீர்வைக் 


காண்க 


+ 


தீர்வு 


b 
sin B 


sin A 


2 


அல்லது sin 30 


10 
sin B 


அல்லது 


sin B = 


10 x sin 30 ° 

2 


10 


2x 


= 2.57 


என்ற 


2.5 > ஆக அமைந்திருப்பதால் sin B = 2.5 
நிலையில் B என்ற கோணமே அமைந்திருக்காது . 


| 


ஃ . இம் முக்கோணத்திற்குத் தீர்வு இல்லை . 


எடுத்துக்காட்டு 2 


A - 


30 ° , ! 


47 ; C = 949 , 4 ABC ஒரு செங்கோண 
முக்கோணம் என்று நிரூபிக்க : மேலும் 6 - ஐக் காண்க . 


247 


B 


( 


fi ) 


= 


sin A sin C 

csin A 
sin C = 

a 
= 94 sin 30 " 

47 


30 . 


C 


94 
47 


X 


- 


1 


படம் 7-51 


எனவே ( 90 


* 


1 


* 3 , 


1} 


|| 


( ii ) A 1 C - : 30 + 90 ° 1200 
A + B + C = 180 B 

• B = 60 ° 
b 
(ii) 
sin B 

sin A 
( sin B 
sin A , 
47 x sin 60 ° 

sin 30 " 


b = 


11 


H 


47 x 


2 


[ 3 
2 


= 473 


எடுத்துக்காட்டு 3 


A 


log x 


( = 5 , b 4 , A = 45 
எனில் A ABC- ன் 

மற்ற 
கோணங்களைக காணக 


4 


0.6021 


- 


தீர்வு : 


. 


sin 45 : 


1 8495 
0.4516 


sin A 


SIA.B 


b sin A 


. 


Sin B = 


-படிபாடி + 


* 5 


( 


- 


0.6990 
1. 7526 


4 sin 45 


1 


5 


s 


148 


Sog sin B = T. 7526 


BI 


- 34 27 


மேலும் D2 


180 


B , 


- 145 33 


145 


வை B- ன் தீர்வுகளாகும் . 


B , > 180 ; 


எனவே B2 ஒரு தீர்வாக அமையாது . 


( i ) . B1 

B , = 34 ° 27 


( 
ii 
) 


( = 180 ° 


( A + B ) 


= 180 ° - 79 ° 27 


= 100 ° 33 


எடுத்துக்காட்டு 4 


a = 257 : 5 = 341 , A = 33 ° 14 


எனில் , / ABC- யின் தீர்வைக் காண்க . 


1 


C 


C 


3 4 


Ca 


ம் . 


இ . 


- 


3 


31 


படம் 7-8 . 


249 


A < 90 ; a < b . 


தீர்வு : 


இரண்டு தீர்வுகள் அமைய வகையுண்டு , 


- 


( i ) 



sin A 


b 
sin B 


- 


b sind 
sin B = 


. 


341 sin 33:14 

257 


log sin B = 18617 


* 


log x 


B 


46 ° 39 அல்லது 


180 ° - 46• 39 


341 


2 • 5328 


இவற்றை B , = 46 ° 39 


sin 33141 7388 

2 - 2716 


B2 = 133 ° 21 


257 


2 . 4099 


என்று குறித்துக் கொள்க . 


1. 8617 


{ il ) B = B , = 46 ° 39 என இருக்கும்போது 


( = C = 180 ° - { A + B. ) 


= 180 ° - 79 ° 53 


பு 


= 100 7 


250 


log * 


( iii ) ( -க்கு இசைந்த -ன் 
மதிப்பு 


257 


2-4099 


a sin C 


sin A 


sin 10053 
= sin 7953 


19932 
2-4031 


257 sin 1007 

sin 33 14 


= 462 . 


sin 33 ° 14 

462 


T.7388 
2-6643 


( ii ) 


B = B2 = 133 ° 21 என இருக்கும்பொழுது 
C = C2 = 180- ( A + B2 ) 
= 180 ° _166 35 

: 


= 13 ° 25 


K 


. 


log 


( iii ) ( -க்கு - இசைந்த 
2- ன் மதிப்பு 


11 : 


257 


2-4099 


a sin (2 


sinA 


sin 13 ° 25 


257 sin 13 25 

sin 33 14 


1.3655 
1.7757 


TNF + + +rA 


- 109 சுமாா 


sin 33 14 

108.7 


1-7388 
2-0316 


T 


B , = 46 " 39 ; C = 100 7 ; c = 462 
B , = 133 21 ; ( 2 = 13 25 c2 = 109 
இதுவே / ABC- யின் தீர்வுகளாகும் . 


251 


பயிற்சி 7-1 . 


( 1 ) AAB ( -யின் சுற்றுவட்ட மையம் S. BS- ஐச் சேர்த்து 
நீட்டி வட்டத்தை வெட்டும் புள்ளியை P 

குறிக்க 


எனக் 


sin / BPC = 


எனவும் , 
2R 


சி 


h 


( 


2R 


sin A 


sin B 


sin ( 


எனவும் நிரூபிக்க . [ R = சுற்றுவட்ட ஆரம் ] 


( 2 ) ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 1 : 2 : 3 என்ற 
விகிதத்திலிருந்தால் அவற்றின் ஒத்த பக்கங்கள் 1 3 : 2 என 
இருக்கும் என்று நிருபிக்க . 


. 


( 3 ) A A B C- யில் பின்வருவனவற்றை நிரூபிக்க : 


( i ) 


( l sin A- h sin B = ( sin ( A 


B ) 


( ) 


( ii ) b cos B + ( cos C = I cos ( B 
( iii ) La sin ( B ( ) = 0 


( iv ) | cos ( B - C ) 


lic 
R2 


( 2 


( 
v 
) 


sin ( B ( ) 
sin ( B + ( ) ; 


h2 

( 12 


( vi ) a cos A = b cos B எனில் , / A B C ஒரு செங் 
கோண முக்கோணம் அல்லது ஓர் இரு சமபக்க முககோணம் . 


1 


( 4 ) பின்வரும் முக்கோணங்களின் தீர்வுகளைக் காண்க : 


1 


1 


( i ) a = 80 , A = 


45 , 


B 


609 


( ii ) 


A = 42.54 ; 


B = 64 23 ; 


18 : 2 


( iii ) 6 


49.6 ; ( = 53 ° 18 , 


16-68 


252 


( iv ) A 


70 ; G = 80 c = 360 


( v ) u 


= ; 

6.22 ; A , 


72 ° 20 ; B = 55 30 


( 5 ) ஓர் இணைகரத்தின் ஒரு பக்கம் 598 மீ . நீளமுடையது . 
அப்பக்கம் மூலை விட்டங்களுடன் முறையே 27 ° , 42 ° கோணங் 
களை உண்டாக்குகிறது எனில் , மூலைவிட்டங்களின் நீளங்களைக் 
கணக்கிடுக . 


அடி 


( 6 ) A , B என்பன ஒரு நதியின் ஒரு கரையில் 180 
தூரத்தில் அமைந்துள்ள இரு புள்ளிகள் ஆகும் . மேலும் C 
என்பது மறுகரையிலுள்ள ஒரு புள்ளி ஆகும் : LC A B 

60 ; 
/C.A.B 45 எனில் , 

ஆற்றின் அகலத்தைக் காண்க . 
ஆற்றின் கரைகளை நேர் கோடாகக் கருதுக . ) 

* 


tr 


( 7 ) 


பின் வரும் 

முக்கோணங்களை அளவுத்திட்டமின்றி 
வரைந்து அவற்றின் தீர்வுகளின் எண்ணிக்கையை 

நிறுவுக . 
P என்பது ( யிலிருந்து : A B- க்கு - வரையப்பட்ட செங்குத்துக் 
கோட்டின் நீளம் ஆகும் . 




( i) A < 90 ; a < > ; 

( < < p 
[i ) A < 90 ; u < h ; = p 


( iii ) A < 90 t < ! h ; ! > p . 


4 


> 


( iv ) 4 < 90 ; > 


( v ) A > 90 ; ( > h 


( vi ) A > 90 ; | < b 
( 8 ) \ ABC- ல் 

50 /3 ; B = 30 ; 
ஆகும் . 


( = 150 


* 


இரண்டு முக்கோணங்கள் , வரைய ( ஒன்று செங்கோண 
முக்கோணம் ; மற்றொன்று இருசமபக்க முக்கோணம் ) வகை 
உண்டு என்று நிரூபிக்க . 


253 


96 எனில் தீர்வு இல்லை 


( 9 ) 83.6 ! ; [ == 95 ; h 
என்று நிரூபிக்க . 


( 10 ) ? 186 ; b 210 ; B 

114 என்ற அளவு 
களுக்கு ஒரே ஒரு முக்கோணந்தான் தீர்வாக அமையும் என்று 
பட்டுக 


16 , ( = 2 / 3 , B 


30 எனில் , A ABC . 


யைத் தீர்க்க 


( 12 ) பின் வரும் முக்கோணங்களைத் தீர்க்க 


( i ) li = 12 ; 


h 


10 ; A = 40 


( ii ) - ( = 8.0 ; 6 = 5.0 : B == 34 


1 


{ 111 ) b = 


39 , 


{ - : 57 . B 


35 20 


( 


1 


= 53.16 h = 31.29 ; B - 71 14 

71 
2567 , 342: 5 , B = 32 





7-5 . நேப்பியரின் சூத்திரம் 


/ ) AB ( யில் tan 


தே 


B- ( 
2 


h - scot ; -- 


h : ( 


a 


h 


"K (எனக ) 


" நிரூபணம் 


T 


Sin A 


Sin B 


sin C 


k sin B- | sin ( 
ksin B + k srn 


h , ( 


/ 


sin s sinc 
sin B : sin a 


254 


B 


B + ( B - C 
2 cos 

sin 
2 

2 
B + C B 
2 sin 

cos 
2 

2 . 


* 


B 


b 
b + 


= 


cot 


B -- ( 

2 


tan 


( 


2 


A 


B 
tar, 


C 


tan 


2 


2 


cot 


ஆல் இருபுறங்களிலும் பெருக்க 


b - 
5 + 


cot 4 


stan 


tan 


8 

2 


A cot - 

슬 


: .tan 


B - ( b = 

2 


cot 


A 
2 


b + ( 


குறிப்பு : 


இதே போல் பின்வருவனவற்றையும் நிரூபிக்கலாம் . 


tan . 


A 


( 


B 


cot 


( + 


* 


د . ص 


e 


tan 


A - B 

2 


cot 


[ ! + 


2 


இவை டேன் ஜண்ட் சூத்திரங்கள் எனவும் வழங்கப்படுவ 
துண்டு, 


} 


7-6 . S AS வகை முக்கோணங்களின் தீர்வு காணல் 


வை 


A 

1B ( -ல் 6 , C , A 
( A- இடைககோணம் !. 


கொடுக்கப்பட்டால் 


255 


- 


( 


1 


-- 


( i ) நேப்பியரின் சூத்திரத்திலிருந்து 

B - ( b 
tan 

cot 
2 

b + C 

B - C 
இதிலிருந்து 

ஐக் காணலாம் . 
2 


* 


។ 


C 


. 


படம் 7.7 


- 


B + ( 

2 


= 90 - 


என்பது தெரிந்ததே . 


இதிலிருந்து B- யையும் ( -யையும் காணலாம் . 


a 


( ii ) 


சைன் சூத்திரமான 

is in A 


b6 
sin B 


யிலிருந்து -யின் 


| 


மதிப்பைக் காணலாம் . 


. 


எடுத்துக்காட்டு 

AABC- ல் 6 = 6.5 , c = 82 , = 54 ° 18 எனில் , 
A A B C- ன் தீர்வைக் காண்க . 


- 


F 


- 


3 


தீர்வு : 

CC B 
குறைக் குறியைத் தவிர்க்க tan என்ற சூத்திரத்தைப் 

2 
பயன்படுத்துவோம் [ c > b . C > B ] 


( i ) tan 


C - B 

2 


( - 

cot 
( + b 


AL 
2 


을 


// 


8.2 


- 6.5 
8.2 + 6.5 


cot 27 ° 9 


1.7 
14-7 


1 
t n 27 ° 9 


C- B 
log tan = 

1.3532 
2 


256 


C - B 

2 


12 ° 43 


( + B 

2 


ஆனால் 


90 

2 


A 
-62 51 


-- 


( 2 ) 


( 1 ) + ( 2 ) ; C - 75 ° 34 


( 2 ) - ( 1 ) ; B = 508 


a . 


( 


sin A 


** = sin C 


u 


csin A 
sin C 


8.2sin 54 18 
sin 75 ° 34 


6.877 


C = 75 ° 34 ; B == 508 ; u = 6.877 


பயிற்சி 7-2 . 


( 1 ) AABC- ல் 


(i ) ( b - c ) cos - 


= a sin 


* 


B C 

என்றும் 
2 


( ii ) ( b + c ) sin 


AA 
2 ) 


= cos 


* -- என்றும் 


காட்டுக . 


b + 

A 
( 2 ) 

= cot 
2 . 

2 
முக்கோணம் என்று நிரூபிக்க .. 


cot ; எனில் , A A B C ஒரு செங்கோண 


( 3 ) ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்கள் 7 : 3 என்ற 
விகிதத்திலிருக்கின்றன . அவற்றின் இடைக்கோணம் 48 3Q 
எனில் , மற்ற கோணங்களைக் காண்க . 


257 


( 4 ) 


AABC- யின் தீர்வு காண்க : 


= 26 , 


20 , B = 50 


tiy t = 120 , = 270 , -- 118.4 


4000 , b = 3000 ; ( = 40 


( iv ) f = 3621 , c = 3014 ; B = 78 10 


( 5 ) ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களின் நீளங்கள் 
முறையே 13 + 1 ; / 3 - 1 ஆகும் . அவற்றின் இடைக.. 
கோணம் 60 எனில் , மீதிக் கோணங்களையும் பக்கத்தையும் . 


கானக . 


( 6 ) : c = 83:45 , A = 56 24 எனில் , B- யையும் , 
( -யையும் காண்க . 


1 


7-7 . 


கொசைன் சூத்திரம் 


A A B - யில் 


h ? + ( 2 


2 br cos A 


. 


2 = c2 + a2 - 2 ca cos B 


( 2 = a2 + 62 - 2 ah cos C. 


நிரூபணம் : 


A என்ற புள்ளி ( 0,0 ) என இருக்கும்படியும் , C என்பது X அச்சின் 
மீது அமையும்படியும் A A B C ஐ அமைக்க . B- ன் அச்சுத் 
தூரங்கள் ( c , 0 ) ஆகும் . ( -யின் அச்சுத் தூரங்கள் ( b cos A 
b sin A ) ஆகும் . [ A குறுங்கோணமாகவோ , 

விரிகோண 
மாகவோ , செங்கோணமாகவோ இருக்கலாம் ) . 


258 


* 


IA 





படம் 7-8 . 


தூரத்தைக் 


BC = d ; 

இது 
நிர்ணயிக்கப்படுகிறது . 


காணும் , சூத்திரத்தால் 


1 , 


(/ 2 = ( b cos A c ) 2 + (bsin A (0 ) ? 
= be cos2 A 2 : bc cos A + ( 25+ h2 sin2 A 
= --h2 , + . ( 2 

2 bc cos A. 
ஐ அடிப்படைக் கோணமாகக் கொண்டு இச் சூத்திரம் 
நிரூபிக்கப்பட்டுள்ளது . இவ்வாறாகவே B , ( -க்களை அடிப்படைக் 
-கோணங்களாகக் கொண்டு மற்ற இரு சூத்திரங்களையும் 
நிருபிக்கலாம் . 


கிளைத் தேற்றம் 


1 


2 + 2 


42 


. 


- 52 


cos A = 

2 bc 

c2 + 12 
cos B = 

2 ca 

a2 + b2 
cos C = 

2 ab 


( 2 


( குறிப்பு : 

( 1 ) SSS வகை முக்கோணங்கள் 

( 2 ) SAS வகை முக்கோணங்கள் 
ஆகியவற்றின் தீர்வுகளையும் காண இச் சூத்திரங்கள் பயன்படும் . ] 
எடுத்துக்காட்டு 1 

2 Tab 
A ABC- ல் tana 

sin 


T 


- 


* - 5 


2. ஆனால் , 


( a - b ) sec 0 என நிரூபிக்க . 


259 


தீர்வு 2 


tang 


= 


2 , 

1 


sin - 


பல 


- 


4 at 
tan ? s . = 

Sina? 
{ - h ? 

4b 
1 + tan ? 0 = 1+ 

( a - h } 2 


sin ? 


C 
2 | 


( 


b ) 2 + 4 « > sin - 


- 


{ tt - H ) 


( 2 + (h2 


- 2 ash + 216 , 2 sin2 


들 


- 


( a 


b ) 2 


a2 + h ? - 


205 


sin S) 


( a - 62 
Q2 + 62 

2 ah cos ( 

2 h 
( a - 62 
( 2 
( u - 6 ) 

( 2 
* sec ? I = 

( 4 b ) 2 
அல்லது C = ( a - b ) sec ( ஆகும் . 


எடுத்துக்காட்டு 2 

a = 5b = 4 ; ( = 8 எனில் ," - யின் மதிப்பைக் காண்க . 


தீர்வு : 


192 + ( 2 
cos A - 

21 


( 12 


42 + 82 


52 


24.8 


250 


25 


16 + 64 

64 


55 
64 


= .8594 ) 


A = 30 45 

- 


எடுத்துக்காட்டு 3 

( = 100 . a = 15 277 ; 
-யைக் காண்க . 


20.593 


எனில் , 


சச 


N - 


தீர்வு 


( 2 


( 2 + h2 - 2a h.cos A 


= { 15-277 ) 2 + ( 20-593 ) 2 – 2 ( 15-277 ) , ( 20-593 ) 

x ( - 0.17365 ) 


= 767.37 


C. - 27.701 


- 


| 


குறிப்பு : 

SSS , SAS வகை முக்கோணங்களின் தீர்வுகாண கொசைன் 
சூத்திரங்கள் பயன் புடுத்தப்பட்ட போதிலும் , இம்முறை கடினமாக 
இருப்பதால் மாற்று முறைகள் பின்னர் கொடுக்கப்படும் . ) 


E 


i 


பயிற்சி 7-3 . 


( 1 ) a = 9, b = 8 , C = 4 எனில் , 6 cos c == 4 + 3 
• eos B என்று காட்டுக . 


-- 


COS ,1 


COS B 


ஓர் இரு 


{ 2 ) 

எனில் , அம்முக்கோணம் 

h 
சமபக்க முக்கோணம் என்று காட்டுக . 


! 


261 


( 3 ) : b : c = 4 : 5 : 6 


எனில் , 


C = 24 


என்று 


+ 


( 4 ) 
( 4 ) பின்வருவனவற்றை நிரூபிக்க : 


( j ) ( 2 


( 


CC 
b ) 2 cos2 

2 


C 
+ ( a + b ) 2 sin2 


2 


( ii ) - 


( a - b ) cos 


b ) cos Ssec a 


aa tb ( 
tana = 

tan என்று கொள்க . 


கொள்க .) 


* 


- 62 


( 2 


-- 


( iii ) a ( b cos C c cos B ) 
( iv ) 2 ( 2 b c cos A ) = u2 + h ? + c2 
( v ) ( b2 ( 2 ) cot A + ( c2 -- a2 ) cot B 

+ ( u2 - h2 ) cot C = 0 
( 5 ) a , b , -யைப் பக்கங்களாகவும் ( = 60 " யும் கொண்ட 
மூக கோணம் ABC- யில் - 

[ t + h + C 
விரூபிக்க , 


1 


1 


3 


+ 


b . + 


a + ( 


என்று 


. 


2.3 + 1 ; 


( 6 ) 2 + x + 1 ; 

x2 | 

என்பன 
முக்கோணத்தின் பக்கங்கள் 

பக்கங்கள் எனில் , மிகப் பெரிய கோணம் 
120 என்று நிரூபிக்க . 


* 


( 7 ) 7 , 4 3 , 

4 13 , 13 : அலகுகளைப் பக்கங்களாகிக் 
கொண்ட முக்கோணத்தின் மிகச் சிறிய கோணத்தைக் காணக் . 


- 


-- 


100 - u - 15 ; 

u 15 ; 6 - 20 எனில் , - 27 


( 8 ) ( 
எனக் காட்டுக . 


( 9 ) எம் முக்கோணம் ABC- யிலும் 
த 2 - ( 2 2 - 2 

( 2 - 12 
Sin 2.4 + 

h ? --sin 2 - B + 

( 2 
என நிரூபிக்க . 


sin 2 ( = 0 


(42 


- 


2h | 


1 


ஃ 2 sin , 

262 
( 10 ) 0 = 2 , b = /3 + 1 , c = 60 எனில் , முக்கோணம் 
ABC- யின் தீர்வைக் காண்க . 
7-8 . அரைக்கோணச் சூத்திரங்கள் 
A 

h2 + 2 aa 
(i ) 2 sin2 1 - cos A = 1 

21 
2 he h2 ( 2 + 02 

2 be 
( h - ( ) 2 

2bc 
( a + b - ( ) ( a 

250 
a + + ( = 25 எனில் 
a - b + c = ( u + b + c ) - 26 

= 25 – 2 b = 2 (5- 6 ) 
மேலும் , + b - c = 2 ( S ( ) 

( = 2 ( s a ) ஆகும் . 

c ) 2 (s - ) 
26 . 


(42 


-- 


- > + C) 


1 


} 


| 


b + ( 


2 ( s 


|| 


- என்பது எப்பொழுதும் குறுங்கோண மாகவே இருப்பதால் , 


A 





h ) ( S 

hc 


b ) 


sin 


ஆகும் 


இதே போல் sin 


வல 


( S* - c ) (s 


ay 


1 


( 


S 


sin 


பல 


i ) ( s 
ah 


b ) 


** 


என நிரூபிக்கலாம் . 


263 


( ü ) 2.cos 


2 = 1+ COS A 

cos 


b2 + 12 -02 

2 be 
2 b c + b2 + ( 2 

2 bc 


Q2 


il 


10 


( b + c ) 2 ( 12 

2 b c 
( b + . + a ) ( 

hte 

(h + ( - a ) 
2 hc 


1 


2 s . 2 ( $ 

2 b c 


a ). 


- 


s ( s .- . a ) 


cos 


bc 


B 
இதேபோல் cos 

2 


s (s. - 5 ) 


1 


ItNoNoNa 


CQ 


COS 


S ( s c ) 
ab 

ஆகும் . 


( iii ) 


( i ) , ( ii ) இவற்றை இணைக்க , 


A 
tan 

2 


b ) ( s - c ) 
S ( s – u ) 


a ) 


Nin 
Nito 
molt 


c ) ( s 
$ ( S - b ) 


( S 


fan 


Sementara 


a . ) ( s -- b ) 
sls - ( ) 


ஆகும் . 


( iv ) 


i sin A = 2 sin 


A 
COS 
2 2 


52 


( S 


- b ) ( s - c ): 


( S 


bo 


bo 


2 


; . 


sin A = 


Ns ( s - a ) ( 5-6 ) ( 52 ) 


c . 


264 


இதேபோல் sin B , sin C ஆகியவற்றையும் S , a , b , c மூலம் 


காணலாம் . 


எடுத்துக்காட்டு 
எம் முக்கோணத்திலும் 

B 
( b + 

cot 

2 . 
என்று நிரூபிக்க . 


- + cot 


F ) = 2a cot , 쓸 


தீர்வு : 


Ib + c - a ) ( cot + ofF ) 


-F 


(s 


a ) / 
= 2 //5 [s -a) / AS - 5) 


2 


s ( s - b ) 

S ( s - c ) 
= 2 ( s - a ) 
( s - a ) ( s - c ) 

( s - a ) ( s - 6 ) 
b 

S -C) 
/ s ( ) 

+ 
( s - c ) S -- b 

( s- b ) + ( s - c ) 
= 2 / s ( s - a ) 

(s- b ) ( s - c ) 

2 - b - c 
= 2 / s (s - a ) ( s - b ) ( s - c ) 

s ( s - a ) 
= 2 a 

( s - b ) (s - C ) 

iA 
= 2 a cot 

2 


| 


* 


| 


7-9 . SSS வகை முக்கோணங்களின் தீர்வு காணல் 
பக்கங்கள் a , b , c கொடுக்கப்பட்டுள்ளன : 

A (s- b ) ( s - c ) 
( i( i) tan 2 

S ( s - a ) 
C என்ற சூத்திரத்தைப் பயன்படுத்தி 

A- ஐக் காணலாம் . 

( ii ) இதே போல் B- ஐக் காணலாம் . 
B 

@ 
படம் 7.0 . 

( iii ) ( = 180 ° - ( A + B ) ஆகும் . 


265 


எடுத்துக்காட்டு 
( 1 = 7-8 ; 

7-8 ; b = 5.6 ; c = 4-5 எனில் , அம் முக்கோணத்தின் 
தீர்வு காண்க : 


தீர்வு : 


X 


log.x 


7.8 


= 8.9.5 


0.9518 


b = 5.6 . 


0.06 


S - A = 115 


0.0607 


c = 4-5 


1 


F - b = 3.35 


0.5250 


2S = 17.9 


8.95 


S - C = 4.45 


0.6484 


( i ) tan 


= 


( s - b ) ] s - c ) 

S ( s- (1 ) 


2 


log tan 


// 


A = } { log ( s - b ) + log ( s - c ) -log (s )-log (s-aj} 

= ! { 0-5250 -0-9518 + 0-6484-0-0607 ) 


1 { 1. 1734 -- 1.0125 ) 
0.1609 

2 
= 0.0805 
4 
2 

50 17 அலலது A = 100 34 


11 


B 

{ s -- c ) s - a ) 
( i ) tan 

2 

s ( s - b ) 
B 
log tan 

2 

= } { log ( s - ( ) + log ( s - d ) - log $ -log ( s - b ) } 
- 1 { 0.6484-0.9518 + 0.0607-0.5250 } 

( 

0.7.091 - 1.4768 ) 
T.2323 

= T.6162 
2 


- 


266 


B 


ܘܣ 


= 22 ° 27 அல்லது B = 44 ° 54 . 


Aa : 54 


2 


1 


( iii ) 


A = 10034 
B = 4454A + B = 14528 
C = 180 ° - (A + B ) 

= 34 ° 32 
A 100 34 , B = 4454 / ( = 34- 32 


* 


ஆகும் . 


? 


- 


1 


மூக் 


பயிற்சி 7-4 . 
( 1 ) a = 68 ; b = 93 4 

c = 71 எனில் , AA B C யில் 
A ஐக காண்க. 
( 2 ) 5.28-39.3 ; c = 72.5 

எனில் , 
கோணத்தின் மிகப் பெரிய கோணத்தைக் காண்க. 

( 3 ) [ 283 ; 5 - 317 ; c = 428 எனில் , எல்லாக் 
கோணங்களையும் காண்க . 
( 4 ) பின்வரும் முக்கோணங்களின் தீர்வுகளைக் காண்க : 

( 1 ) u[ u = 7 , b = 8 , 
( in ) a = 297 ; b = 351 ; c = 432 

: 


1 


T 


9 , 


D 





7-10 . வீச்சு சூத்திரங்கள் 

எம்முக்கோணம் - 1BC- யிலும் ( = b cos C + c cos B 


ப 


को 


D 


படம் . 7.10 . 


திருபணம் 

B- ஐ அடிப்படைக கோணமாகக் கொண்டால் 


| 


267 


a = B C = BD + DC 

= c cos B + b cos C ஆகும் . 


( குறிப்பு : 
இதேபோல் b = c cos A + a cos ( எனவும் , 

C = a cos B + b cos A எனவும் 
நிரூபிக்கலாம் . ) 


எடுத்துக்காட்டு 

La ( b2 + ( 2 ) cos A = 3 a b c என்று நிரூபிக்க . 


தீர்வு : 
a ( b2 + ( 2 ) cos 4 + b ( c2 + a2 ) cos B 

+ C ( a + b2 ) cos C 
= a b2 cos A + a c2 cos A + bc2 cos B + b a2 cos B 

+ Cu2 

cos C + ch2 cos C 
= a b ( b cos A + a cos B ) + b c ( c cos B + b cos C ) 

+ ca ( a cos C + c cos A ) 
= a b t + be a + c a b 
- 3a bc 


- 


7-11 . பரப்புச் சூத்திரம் 

( i ) A A B C யின் பரப்பு A = } b c sin A 


Y 


. 


A 


படம் 7-11 . 


1 


நிரூபணம் 

A ஐ அடிப்படைக் கோணமாகக் கொண்டு A ABC ஐ 
அமைக்க . ( -யின் அச்சுத் தூரங்கள் ( b cos A , b sin A ) ஆகும் . 
D எனபது செங்குத்து உயரம் என்றால் , 


> 


268 


( D = b sin 
அடிப்பக்கம் 

A = ; ( அடிப்பக்கம் ) ( குத்துயரம் ) 

= 4 ( c ) ( b sin Aj . 
ஈ ysha sin A. \ 


குறிப்பு : 
இதேபோல் ( = 1 ( c ) ( sin B = 

( c ) ( sin B = ah sin ( எனவும் 
நிருபிக்கலாம் .) 


11 


* 


b , 

== 2 R என்பது தெரிந்ததே . 
sin A 

Sin B sinc 

Lab sin C 
* = { } ( 2 > Rsin A ) ( 2 R sin B ) sin ( 

22 R ? sin A sin a sir C 
. இங்குப் பாப்பு , கோண அளவுகளில் கொடுக்கப்பட்டுள்ளது . 

( iii ) A = s at sin C 


= jab R 


. 


. 


abc . 
4.R 


இங்குப் பரப்பு , பக்க அளவுகளிலும் 

பக்க அளவுகளிலும் சுற்று ஆரத்திலும் 
கொடுக்கப்பட்டுள்ளது . 
(iv ).< -A = + a b sin c 

C 
= a b 2 sin 

2 2 | 


틀 


cos 


COS 


( 5 


* ah 


(4 ) { s - 4 ) /S ( S 

s ( s - ( ) 
ab 

ab 


A = 5-a ) (s 


b ) (5- ( } 


269 


எடுத்துக்காட்டு 


} 


u2 + 62 + ( 2 


cot A + cot B + cot C = 


4 A 


என்று நிரூபிக்க . 


தீர்வு : 


COS A 


11 


cot A - 


ae 


b2 + 2 

2bc 


sin A 


sin A 


។ 


b2 + 2 u2 
4 ( } bc sin A ) 
1 

{ b ? + ( 2 
4 A 


( 2 ) 


1 


தே போல் cot B = 


11 

( c2 + 2 + 62 } 
4A 


1 


cotC = 4A 


( a2 + 62 

b2 - ) ஆகும் . 


| 


a2 + be + ( 2 


Lcot A = 


9 


4A 


பயிற்சி . 7-5 . 


|| 


( 1 ) A ABC- யில் பின்வருவனவற்றை நிரூபிக்க : 


. 


( i ) ( b + c ) cos A + ( c + a ) cos B + 

( a + b ) cos C = a + b + c 


CC 


B 


+ ( cos2 


2 


( Ini) bcose 

; [ 2s 

= [ + b + c ] 
(ii ) , { 43 cos { B - C ) + h3 cos ( C - A ) + c3 cos ( A - B ) 

3 abc 


( 2 ) A AB ( - யில் பின்வருவனவற்றை நிருபிக்க : 

a2 

2 ( cot B - cotC ) 
( ii ) be sin 2C + c sin 2B = 


4A 





270 . 


1 


(iii ) 


) ( ) 


( 52 

( 2 ) sin B sin C 

2 sin ( B - C ) 
( 3 ) a = 8.4 செ.மீ. , b = 7.6 செ.மீ .; c = 9.2 செ.மீ. 
எனில் , / ABC யின் பரப்பைக் காண்க . அதைப் பயன்படுத்தி 
மிகச் சிறிய கோணத்தைக் காணக . 
7-12 . A ABC - யின் உள்வட்ட ஆரம் காணல் 


| . என்பது - ABC- யின் 
உள்வட்ட மையம் என்க. ID = IE 
= IF = r எனக் கொள்க . -உள் 
வட்ட ஆரம் என்க 


இப்பொழுது / D = / E 

= ZF = 90 ஆகும் . 


E 


tv 


v 


....ATBC = } BC ID 


= } a . 


படம் 7-12 . 


இதே போல் / IC A = -15 சி 

--A , 14B ,, - = 1 cr > 
A ABC- யின் பரப்பு = A = A IBC + AICA + A TAB 

= $ ar + , br + , cr 
= 1 i ( a + b + c ) 

= 1 r . 23 
= 

A = r s , ; 


1 


S 


7:13 . 


A ABC- யின் வெளிவட்ட ஆரங்கள் காணல் 
| ABC- யில் A- யின் எதிர்ப்புறத்தில் வரையப்பட்ட வெளி 
வட்டத்தின் மையம் 11. எனக் கொள்க. 


| 


271 


1 , D = [ E = IF = / (வெளிவட்ட ஆரம் ) 
எனக் கொள்க . 


D. E , F. இவை செங்கோணங்கள் ஆகும் . 


A 


ஃ . A { \ BC = } BC . I, D 


* 


* = ! ari 


1 


இதே போல் / ICA 

- ACA = 

A = 1 hr 


; 


F 


AI , AB = } cr | ஆகும் . 


- 


E. 


I. 


A ABC-யின் பரப்பு = / 


= AICA + A1 , AB -- AIBC 


. 


படம் 7-13 . 


A = ! hr , + : cr: - ! ari 


a ) 


= / ( h + c 

= ( 2s - 2a ) 
A = "r ( s - a ) 


A 


SO 


இவ்வாறே ? = 


என்றும் , 3 = 


4 

என்றும் 


4 


F 


கிரூபிக்கலாம் . 


2.72 


எடுத்துக்காட்டு 1 
1 , 12 , P3 என்பன A , B , C- யிலிருந்து பக்கங்களுக்கு 

. 
வரையப்பட்ட செங்குத்து உயரங்கள் எனில் , 


. 


11 


1 


1 


1 


1 


1 


- 


+ 


- 


-- 


-- 


P3 


12 


ra 


} | P2 
என்று நிரூபிக்க .. 


தீர்வு : 


1 


1 


+ 


2 


13 


s - a 

- 

S 
+ 
A A 
31- ( a + b + c ) 

A 


பு 


// 


A 


1 


A-யிலிருந்து BC- க்கு வரையப்பட்ட செங்குத்துக் கோட்டின் 
pu 


இனம் 1 


/ = P 


1 


1 


= 


இதேபோல் 


b 
2A 


. 


2A 


12 


P3 


3 


24 


ஆகும் . 


1 


1 


-1 


a + b + c 


+ 


+ 


- 


11 


25 
24 


P 


P2 


P3 


2A 


S 


// 


ஆகும் . 


| 


A 
எடுத்துக்காட்டு 2 

/ ABC- யில் 2/3 = / s ? என்று நிரூபிக்க . 
நீர்வு : 
riri , = 

A 

A 
s - us- -b 


S - 


273 


- 


43 
( s - a ) ( s - b ) ( s - c ) 
s ( s - a ) ( s - b ) ( s - c ) 4 

(s - a ) (s -- b ) ( s - c ) 
= SA = S . r s = r s2 


எடுத்துக்காட்டு 3 

A ABC- யில்r + 2 = bc என நிரூபிக்க . 
தீர்வு : 

A A 


ட - + 


ஆ 


உ 


S 


- 


S - C 


= 


( s - b ) { s - c ) + S (S- a ) 
= s2 - sb - Sc + bc + s2 - sa 
- 2 s2 

s ( a + b + c ) + bc 
= 292 

S ( 2s ) + be 
= bc 


பயிற்சி 7-6 . 
( 1 ) F என்பது AABC- யில் AB உள்ள வட்டத்தைத் 
தொடும் புள்ளியாகும் . AF = s - a என்று நிரூபிக்க . 

( 2 ) வழக்கமான குறியீடுகளுடன் பின் வருவனவற்றை 
நிரூபிக்க : 


( 1 ) rs = Air = (s - a ) tan 


4 


( ii ) 1 = 


( iii ) 4 Rrs = a b c 

1 1 1 
( iv ) . 

+ 

+ 
be ca 

ab 


= 


1 
2Rr 


1 


( v ) 


f1 
be 


+ 


rs 
ab 


1 
2R 


ca 


B 


C 


( vi ) r = 4 R sin 


A sin 


sin 


을 


+2 க 10 


274 


a 


( 3 ) A ABC- யில் பின் வருவனவற்றை நிருபிக்க : 
b - c 

C - a 
( i ) 

+ 

+ 

12 73 
( ii ) rr| r2 73 = 12 
( iii ) 16 R2 r ri rar3 = a2 b2 c2 


( 4 ) ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 15 , 14 , 13 
அலகுள்ளன எனில் , 

R = 8 ; r = 4 எனக் காட்டுக . 
( 5 ) A ABC- யில் கீழ்க்கண்டவற்றை நிறுவுக : 
( i ) = tan ? 4 

12 13 
( ii ) a ( rri + 2 rs ) = b ( r F2 + rary ) 

= c (rr3 + ri ra ) = sbe 
(iii ) ri r2 + rar3 + 3r 
1 1 1 1 ( 2 + b2 + c ) 

+ 
r2 

( 32 


= s2 


+ 


+ 


112 


r22 


A2 


( 6 ) rr = 72 73 எனில் , அம் முக்கோணம் ஓரு செங்கோண 
முக்கோணம் என்று காட்டுக . 


Y 


C 


( 7 ) . A ABC- யில் கீழ்க்கண்டவற்றை நிருபிக்க : 

( i ) ( 1 + r2 + r3 - r = 4R 
( ii ) ( r -r ) (r2 + 13 ) 

= a2 
( iii ) { ri - r ) ( r2 -r ) ( rs - r ) 

r) = 4r3 R 
( r - r ) (r2 - r ) 
( iv ) 

+ 
b 

re 
( 8 ) ri + r = 3- எனில் , அம் முக்கோணம் ஒரு செங் 
காண முக்கோணம் என்று நிரூபிக்க . 
( 9 ) ri , r2 , 3 இசைத்தொடரில் இருந்தால் a , b , c என்பன 

a 
கூட்டுத்தொடரில் அமையும் எனக் காட்டுக . 


1 ) 


a 


- 


பகுதி B 
விடைகள் 


பயிற்சி 1-1 . 


( 1 ) ( a ) ( i ) ; 405 ° ( b ) ( iii ) ; 240 ° ( c ) ( iii ) ; - 160 * 

( d ) { i ) ; 20 ° ( e ) ( iv ) ; 300 ° ( f ) OY ; -90 * 

( 9 ) 0X ; 180 ° ; 
( 2 ) { a ) 90 ° ( b ) 
a 

-- 180 ° ( c ) 540 ° ( d ) 

( c ) 540 ° ( d ) - 360 , 
( 3 ) ( a ) 20 ° ( b ) 30 ° ; ( 4 ) ( a ) 90 ° ( b ) 150 * ,. 


பயிற்சி 1-2 , 


( 


சு 


31 
( 2 ) ( a ) ( b ) ( c ) 
4 2 3 

( d ) * ( e ) 
(( f ) 0.055 ( g ) 2.12 ; 
( 3 ) ( a ) 135 ° ( b ) 144 ° ( c ) 540 ° ( d ) - 45 ° ( e ) 300 ° 

( f ) 172 ; ( 4 ) 5 • 24 செ.மீ. 


பயிற்சி 2-1 . 


( 3 ) cosec ( - 150 ) 2 ; 

4 3 

4 
( 4 ) sin i = cos = 
5 

8 
5 

3 
5 5 

31 
cosecs 

secs = 

i coto 

= 
31 


4 


பயிற்சி 2.2 . 


1 


( 2 ) (a ) 


1 


/ 2 


1.1 , 1 , --/ 7 , - 3 , 


276 


3 . 


1 


3 , 


3 
( b ) 
2 

2 
( c ) 1 , 0 , - , 0 - , 1 ; ( d ) 0 , - 1 , 0 , 
/ 3 1 

1 
2 2 

3 


2 
2 , 

3 ; 
-1 , 

2 
/ 3 


* 


( e) 


) 


15 , - 


2 
, 


* 


பயிற்சி 2-3 . 
( 1 ) ( a ) ( iii ) ( b ) ( iv ) ( c ) ( ii ) ; 

( 2 ) உண்மை . cos 8 - ன் குறி x- ன் குறியைப் பொறுத்து 
அமையும் 

( 3 ) இல்லை ; இல்லை ; x அல்லது y * r ; 
( 4 ) ( a ) tan t ; y > r ( b ) cot 8 ; x < r ; 

5 13 
( 5 ) 

12 12 


1 


( 6 ) 


5 
4 


4 
5 


. 


( 7 ) - - 
( 8 ) - - - - 1/3 , 7 


2 ; 


( 9 ) 13 ; 


( 10 ) 


( m2 - m2 ) 
( m2 + m2) 


( m2 + 12 ) 

2mn 


E 


பயிற்சி 2-4 . 
( 9 ) x2 + y2 = 2 + b2 


பயிற்சி 4-1 . 
( 1 ) ( i ) cos x ( ii ) cos 120 ( iii) sin 80 ° ( iv ) 

cos 3u 
( v ) 2 cos 3x siny ( vi ) 2 cos x cos y ( vii ) tan 8 

3 + 1 
( 5 ) 

( 12 ) 2 + 3 
13-1 


பயிற்சி 4-2 . 
( 1 ) ( i ) Cos 20 ( ii ) tan 40 ° 

(iv ) - cos 23 


(iii ) cosec 30 


. 


277 


6 


( 2 ) ( i ) K ( ) 


- 1 ( ili ) - 


3 


பயிற்சி 4-3 . 


( 1 ) (i) (ii) 


( v ) 


( 1) { ( ii ) e (ii) 

(i) v civ) Tam 
( vi ) ! (vii)} ( vi) Fa ( ix ) / 


ſo 


3 


( iii ) tan 


2 


2x 
( 3 ) ( ) cos ( ii ) sin ( A - B ) 

3 
( iv ) cot 4 y ; 
24 

- 24 44 
( 4 ) 

25 25 7 


. 


25 


( 5 ) 


5 12 
13 13 


5 
12 


; ( 6 ) 


23 F ( 8 ) O 


பயிற்சி 4-4 . 

. 


35 


+ COS 


( 1 ) ( i ) sin 8x + sin 2 x ( ii ) } ( sin 11 x - sin 3 x 
( iii ) cos cos ( iv ) – } ( cos 90 ° --COS 60 ° ) 

4 
( v ) cos 11 8 + cos 30 ( vi ) } ( sin 60 ° + sin 30º). 

(vii) - ( cos 60º -- cos 30º ) ( viii) ( sin 8x - sin 4x ) 
( 2 ) ( i ) 2 sin 45 ° cos 154 ( ii ) 2 cos 31 ° sin 15 ° 

( iii ) 2 sin 80 cos 20 ( iv ) 2 cos 2 e sin 8 
( v ) 2 cos 4 x cos x ( vi ) 2 sin 7 O sin 30 

A x 
( vii) 2 sin xt 

sin 


( ix ) - 2 sin 35 ° sin 5 ° ; 


( 10 ) 


4 
a2 + b 


1 


பயிற்சி 5-1 . 


( 1 ) (i): 0 = ( 4 n +1 ) Z ( ii ) 8 = 2 n 7 


278 


( Hi ) A = ( 4n 

( 4n - 1 ) 

1 ) Ź ( iv ) 0 = ( 2 1 + 1). 
( v ) a = ( 2 n + 1 ) 2 


( 2 ) ( i ) na + ( -- 1)" ( ii) 2n ++ ( ili ) n = + 3 
( 4 ) ( i ) 110 + ( -1 ) " x ( ii ) 2 nm + ( - a ) ( iii ) na - 
( 6 ) ( i ) B = 2 ngt ( ii ) 0 = n 


olen 


2 


/ 


6 


2 


( iii ) 6 = 2 not 8 = 1 - ( = 1 ) nő 
( iv ) 0 = (2n + 1) 8 = 294 ( V ) 8 = ng, 0 = 2 na + 
( 10 ) ( i ) 2 na + 

+ ( ii ) an 
( ii ) 2n ++ 

4 


4 


T 


( iii ) 2 ng + 


2.no 


7 
12 


12 


TT 


( iv ) na , ni + 


( V ) 2 n + 

69 


2,17 


- - 


- 


2 


IT 


( 11 ) 


Na 
3 


2n + 


nata ; a = cos- 1 


; 


ااس 


12 


பயிற்சி 6-1 . 
( 1 ) ( i ) b = 117.8 ; C = 80.98 ; 

80.98 ; A = 46 ° 36 
( ii) a = 121 : 5 , C = 32.11 , C = 14 ° 48 
( iii ) A = 42 ° 20 , C = 47 ° 40 , b = 111 

( iv ) A = 34 ° 38 ; C = 55 ° 22 , b = 30.26 
( 2 ) 2009 ( 3 ) 820 9119 ( 4 ) 151.3 18 . 
( 5 ) 36 4.10 . ( 6 ) 2500 3 ( 7 ) 127 18 . 
( 8 ) 88.2 ( 9 ) 110 • 04 99 . ( 1 0 ) 242 spa 
( 11 ) 34.64 , 69.28 ( 13 ) 176 LLI 
( 14 ) V8 4.B. 


279 


பயிற்சி 7-1 . 


1 


( 4 ) ( i ) b = 98 , c = 109.3 , C = 75 . 
( ii ) C = 72 ° 43 , b = 25.07 , c = 26.55 

A = 77 ° 36 , b = 12.91 , c = 13.70 
( iv ) = 343.5 , b = 182.8 , B = 300 

( v ) b = 5.38 , c = 5.16 , C = 52 10 
( 5 ) 582 ; 857. ( 6 ) 114. 42 
( 7 ) ( i ) ஒன்றுமில்லை ( ii ) ஒன்று ( iii ) இரண்டு 

( iv ) இரண்டு ( v ) ஒன்று ( vi ) ஒன்றுமில்லை 
( 11 ) A = 105 ° , C = 45 ° , a = 

/ 3 { 3 + 1 ) 

M2 
15 ° , C = 135 ° , a = 

303 - 1 ) 



M2 
( 12 ) (i ) B = 32 24 , C = 107 ° 36 , ( = 26.14 
( ii ) C = 62 , A = 84. a = 8.4 

C = 118 , A = 28 , a = 4.2 

= 57 ° 42 , A = 87 • 57 , a = 67.4 

C = 122 ° 18 , A = 22. 22 , a = 25.17 
( iv ) தீர்வு இல்லை 
( V ) A = 23 ° 36 , C = 124.7 , c = 530-8 


| 


b = 20.2 


பயிற்சி 7-2 . 
( 3 ) 10721 , 249 
( 4 ) (i ) A = 80 ° 38 , C = 49• 22 , 

( ii ) a = 344 , B = 17.50 , C = 43 ° 30 
( iii ) A = 91 ° 26 , B = 43.34 , c = 2572 

( v ) A = 57 ° 21 , C = 44 • 39 , , = 4209 
( 5 ) .105 , 15 ° , M6 
( 6 ) B = 90 ° 46 , C = 32. 50 


280 


பயிற்சி 7-3 . 
( 1 ) 30 ° ( 10 ) c = 16 , A = 45 , B = 75 * 


பயிற்சி 7-4 . 


{ 1 ) 46 ° 39 ( 2 ) 105 ° 52 , 


( 3 ) A = 41 ° 22 , B = 47 ° 47 , C = 90 ° 51 


( 4 ) ( i ) A = 48 ° 11 , B = 58. 25 , C = 73 24 

( ii ) A = 43 3 , B = 5347 , ( = 88 ° 10 


பயிற்சி 7-5 . 


( 3 ) 30 சதுர சென்டி மீட்டர்கள் , B = 50 ° 56 


| 


